பாரதியார் குயில் பாட்டு 


பாரதியார் 

குயிற் பாட்டு 


- 


பாப்ப 


ME 


கமக வெளியீடு 


கழக வெளியீடு : 


கஉஉகூ 


தேசியகவி , சி சுப்பிரமணிய பாரதியார் 


பாடிய 


குயிற் பாட்டு 


கே 


குறிப்புரை : 
திருக்குறள்மணி , வித்துவான் , செஞ்சொற்புலவர் 

திரு அக நவநீதகிருட்டிணன் 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 
திருநெல்வேலி - 6 . 

சென்னை -1 . 
1965 


அங்கப்ப பிள்ளை நவநீதகிருட்டிணன் ( 1921 ) 


1965 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY, TINNAVELLY , LIMITED . 


Ed 1 July 1965 


031,1 M82 , K 

K5 
9850 


KUYIR PAATTU 


Appar Achakam , Madras - ) . 


பதிப்புரை 


தெய்வீகக் கவிஞர் பெருமான் திருத்தகு 
சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல் என்றாலே 
உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி பொங்கி எழும் . 
வெண் சொல்லும் , நுண்பொருளும் அமைந்து 
கற்போர் கேட்போர் அனைவரையும் ஒருங்கே 
பிணிக்கும் மாண்பு மிக்கது ; கற்றோர்க்கும் , கல் 
லா தார்க்கும் ஒரு புத்தமுதாய் ஒன்பான் 
சுவையும் ஊறிப் பெருகுவதாய் அமைந்துளது . 
தொட்டனைத் தூறும் மணற்கேணி போலக் 
கற்குந் தொறும் புதிய புதிய கருத்துக்களைத் 
தோற்றுவித்து அறிவை வளர்க்கும் இயல்பு 
வாய்ந்தது . அழிவின்றி உலகில் நிலைத்து நிற் 
கும் பெருமை மிக்கது . 


ண்மை 


தெய்வீகத் தன்மை வாய்ந்த இயற்கைக் 
கவிஞர் பெருமானாகிய பாரதியார் பாடியருளிய 
பாடல்களுள் குயிற் பாட்டும் ஒன்று . அது கற் 
பனைக் 

கவியாகவே இருப்பினும் , 
யாகவே நிகழ்ந்த கதைபோன்று காட்சியளிக் 

அகப்பொருட்டுறைகளும் , 
பொருட்டுறைகளும் விரவி வரப் பாடியிருப்பது 
வியந்து 

பாராட்டுதற்குரியது . வேதாந்தப் 
பொருளையே காதற் களஞ்சியமாக அமைத்துப் 
பாடியுள்ளது கவிஞர் பெருமானுக்கு வேதாந்த 
நூல்களிலும் மிக்க பயிற்சி உண்டு என்பதைக் 


கின்றது . 


புறப் 


4 


பதிப்புரை 


காட்டுகின்றது . இக்குயிற் பாட்டின் அருமை 
பெருமைகளை முகவுரையிற் காண்க . 


தனை 


வித்துவான் முதல் நிலை வகுப்புத் தேர்வி 
னுக்குரிய இலக்கிய நூல்களுள் ஒன்றாக 
யும் சென்னைப் பல்கலைக் கழகத்தார் . சேர்த்துக் 
கொண்டிருப்பதனாலும் இதன் சீரிய மாண்பு 
நன்கு விளங்கும் . 


இவ்வினிய குயிற் பாட்டிற்குத் திரு . நவநீத 
கிருட்டிணனவர்கள் அரிய , இனிய குறிப்புரை 
யும் , நூலின் சாரமே என்று போற்றத் தகும் 
முன்னுரையும் எழுதி உதவியுள்ளார்கள் . அவர் 
களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி என்றும் 
உரியதாகும் . 


இந்நூலும் குறிப்புரையும் என்றும் நின்று 
நாட்டு மக்களுக்கு நலம் பயக்கவேண்டும் என் 
னும் விருப்பத்தால் நாங்கள் இதனைப் பதிப்பித்து 
வெளியிடலானோம் . இந்நூலை மாணவர்களும் , 
ஆசிரியர்களும் மற்றவர்களும் வாங்கிப் பயின்று 
பயன் பெறுவார்களாக . 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் . 


உள்ளுறை 


பக்கம் 


முன்னுரை 


7 


நூலாசிரியர் வரலாறு 


14 


குயிற் பாட்டு 


17 


குறிப்புரை 


41 


முன்னுரை 


பல . 





அமைதி 


பாட்டுக்கொரு புலவன் என்று கவிமணி தேசிக 
விநாயகம் பிள்ளையாற் பாராட்டப்பெற்ற கவிஞர் பாரதியார் 
தம வாழ்நாளில் ஒரு பகுதியைப் புதுச்சேரியிற் கழித்தார் . 
அந்நாளில் அவர் தமிழ் உலகிற்கு ஆக்கியுதவிய அருங் 
கவிதைகள் 

அவற்றுள்ளே ஒன்று தான் குயிற் 
பாட்டு என்னும் இனிய கவியோவியம் . இச்சிறு நூல் 
எழு நூற்றுநாற்பத்தைந்து ( ? 45 ) அடிகளைக் கொண்ட 
துள்ளலோசையுடைய அ 

ள்ளிய 

தமிழ்ப்பாட்டான் 
இயன்றது . குயில் பாடும் இசைப்பாட்டாக இடையில் 
அமைந்த பத்துக் கண்ணிகளைத் தவிர , மற்றைப் பகுதிகள் 
அனைத்தும் கலிவெண்பாவுக்குரிய இலக்கண 
பெற்று இலகுவதொன்றாகும் . 

அறிஞர்கள் இலக்கியத்தை ஐந்து வகையாகப் பிரிப்பர் . 
அவையாவன : * 1 . தனிமனிதனின் சொந்த அனுபவத்தைப் 
பற்றியது . 2.மக்களின் பொதுவான அனுபவம் பற்றியது . 
3. சமுதாயத்தைப் பற்றியது . 4. மனிதனுக்கும் இயற்கைக் 
கும் உள்ள உறவைப் பற்றியது . 5. மனிதனுடைய சொந்த 
முயற்சியில் - கற்பனையில் முகிழ்த்த புதுமை பற்றியது .. 
இவ்வைந்து வகையுள் இறுதியிற் கூறப்பெற்ற இலக்கிய 
வகையைச் சார்ந்தது பாரதியாரின் குயிற் பாட்டு . அக் 
கவிஞரின் சொந்தக் கற்பனையில் தோன்றிய முதல் நூலாகச் 
செந்தமிழ்ப் படைப்பாகத் திகழும் திறம் வாய்ந்தது குயிற் 
பாட்டு . உயர்ந்த கருத்தை எளிய முறையில் , இனிய நடையில் 
தெளிவுற விளக்கும் தீந்தமிழ்ப் பனுவலாகத் திகழ்வது 
குயிற் பாட்டு . பாரதியாரின் கற்பனைச் சிகரமாகவும் கவிதைக் 

* 1 . Personal experience of an individual as an individual . 
2. Experience of a man as a man . 3. Relations of the 
individual with his fellows. 4. External world of nature and 
our relations . 5. Man s own effort to create and cxpress ---- 
W. H. Hudson , 


8 


குயிற் பாட்டு 


கலையின் முடிமணியாகவும் ஒளிரும் உயர்வுடையது குயிற் 
பாட்டு . தன்னுணர்ச்சியின் திரட்சி வடிவாய்த் திகழும் இப் 
பாட்டு , தன்னுணர்ச்சிக் கவிதைக்கே ( Lyric) ஒரு சிறந்த 
எடுத்துக் காட்டு எனலாம் . கடவுளரையும் காவலரையும் 
கன்னியரையும் கதைப்பொருளாகக் கொண்டு , பண்டைப் 
புலவரெல்லாம் பைந் தமிழ்க் காவியம் படைத்திருக்கவும் , 
சிறியதொரு பறவையாகிய குயிலைக் கதைப் பொருளாகக் 
கொண்டு , இலக்கியம் படைத்தளித்த பெருமை கவிஞர் 
பாரதியாருக்கே உரிமையாகும் ! 


கீதம் பாடும் குயிலின் குரல் நாத இன்ப வெள் 
ளத்தில் உள்ள த்தைப் பறிகொடுத்த கவிஞராகிய 
பாரதியார் , அக்குயிலே முன்னைப் பிறவியில் வேடர் குல 
வேந்தன் மகளாகப் பிறந்து , சேர வேந் தன் செல்வ மைந்த 
னாகத் தோன்றியிருந்த தம்மைக் காதல் இன்ப வெள்ளத் 
தில் ஆழ்த்திய திறத்தைக் குயிலின் வாயிலாகவே பொதிய 
மலை முனிவர் புகன்ற வரலாறென்று எடுத்துரைத்து , 
எல்லோரையும் காதல் இன்ப வெள்ளத்தில் மூழ்குமாறு 
செய்யும் அவரது கவித்திறம் படித்துப் படித்துச் சுவைத்து 
இன்புறத்தக்கதாகும் . 


மாலை 


கவிஞர் பாரதியார் புதுச்சேரியில் வாழ்ந்த நாளில் 
அந்நகரின் மேற்பால் அமைந்த மாஞ்சோலைக்கு 
நேரத்தில் உலாப்போ தல் சாலப் பெருகிய வழக்கம் போலும் . 
அச்சோலைக்கண் பல்வேறு பறவையினங்களும் கூடியிருந்து 
பேரொலி யெழுப்பும் . அவற்றிடையே குயிற் பறவைகள் 
இன்னிசை பாடி , வருவோர்க்குப் பெருமகிழ்வூட்டும் . அந்த 
இன்பத்தை நாள்தோறும் நன்கு துய்த்த பாரதியார் ஒரு 
நாள் மாலை வேளையில் வழக்கம் போல் சோலை புகாது , வீட்டி 
லிருந்து தமிழாய்ந்து கொண்டிருந்தவர் களைப்பு மிகுதியால் 
தம் விழிகளைத் துயில் தழுவ உறங்கிவிட்டார் . அத்துயி 
லிடையே கண்ட கனவையே குயிலின் பாட்டாகக் கொழி 
தமிழ்த் தேனில் குழைத்துக் கவிதைச் சுவையூட்டி , 
இன்னிசைத் தெள்ள முதாக ஆக்கித் தந்துள்ளார் . 


முன்னுரை 


" காதல் 


குயிலின் இசைப்பாட்டில் கவிஞர் காட்டியுள் கருத் 
துக்கள் உயர்ந்த தத்துவ உண்மைகளாகும் . 
போயிற் சாதல் , அருளொளி அவியுமாயின் இருள் , இன்பத் 
திற்கு எல்லை கண்டால் அது துன்பம் , நாதத்திற்கு நலி 
வேற்பட்டால் சேதம் , தாளத்திற்குத் தடையுண்டானால் 
இசை ஒரு கூளம் , பண்ணிற்குப் பழுதுண்டாயின் அது 
மண் , புகழுக்குப் புரையுண்டாயின் இகழ் , உறுதிக்கு உடை 
வுண்டாயின் இறுதி , கூடிய குமரன் பிரிந்தால் குலைவுதரும் 
வாட்டம் , இசை தரும் குழல் உடைந்தால் அது வீணே ! " 
இவ்வாறு ஒன்றைப் பற்றி ஒன்று நிற்றலே வாழ்வில் 
இன்பந் தருவது ; பிரிவு பெருந்துன்பத்தை விளைப்பது 
என்னும் உண்மையை வலியுறுத்தி நிற்பதாகக் குயிலின் 
பாட்டு அமைந்திருப்பது கொள்ளையின்பம் விளைப்பதாகும் . 


குயில் தனது காதற் கதையை ஓதத் தொடங்கி , 
அஃது இயற்கை இசை வெள்ளத்தில் உள்ளத்தைப் பறி 
கொடுத்த திறத்தை விளக்குவது வியத்தற்குரியது . 
பறவைகளின் ஒலி , மரங்களிடையே காற்றெழுப்பும் ஓசை , 
ஆற்று வெள்ளத்தில் எழும் அரிய ஓசை , அருவியின் இனிய 
ஒலி , நீலக்கடலில் அலைகள் இடையறாது எழுப்பும் ஓசை ,, 
மங்கையர் பாடும் பண்ணமைந்த கீத நாதம் , ஏற்றப்பாட்டு , 
வள்ளைப்பாட்டுக்களின் 

தெள்ளமுத 

ஓசை , 
இடிப்பாரின் வண்ண இசை , பள்ளர் பாடும் பண்ணமைந்த 
பள்ளுப்பாட்டின் ஓசை , கும்மிப் பாடலின் குளிர்ந்த இசை , 
குழலிசை , வீணையின் 

வீணையின் நாதம் இவற்றையெல்லாம் அனுப் 
வித்த நலத்தைக் குயில் எடுத்துரைக்கின்றது . 


சுண்ணம் 


குயில் தனது பழம்பிறப்பின் வரலாறு பற்றிப் பொதிய 
மலைக்கண் வாழ்ந்த முனிபுங்கவரை வழிபட்டு அறிந்த 
வாற்றை மொழிந்துருகும் திறம் படித்து இன்புறற்குரியது . 
கவிஞர் அக்குயிலின் பாற் கொண்ட ஐயத்தை யெல்லாம் 
அகற்றுமாறு திறம்படவும் 

திறம்படவும் நயம்படவும் எடுத்துரைக் 


கின்றது . 


கு . பா -2 


குயிற் பாட்டு 


வேடர்குலத் தலைவனாய வீரமுருகன் என்பானின் சீரிய 
- மகளாகப் பிறந்து வளர்ந்து பருவமெய்திய சின்னக்குயிலியை 
அவளது உற்ற மாமன் மகனாகிய மாடன் மணஞ்செய்து 
கொள்ள மனங்கொண்டான் . தேன்மலைக்குத் தலைவனாகிய 
மொட்டைப் புலியன் தன் மைந்தனாகிய நெட்டைக் குரங்க 
னுக்கு அவளைப் பெண் வேண்டினான் . வீரமுருகனோ தன் 
மகளை நெட்டைக்குரங்கனுக்கே கட்டிக்கொடுக்க இசைந்தான் . 
இச்செய்தி அறிந்த மாடன் மனம் புகைந்தான் . அவனுக்குச் 
சின்னக்குயிலி ஆறுதல் கூறியகன்றாள் . 


மணநாளுக்கு முன்னர் ஒருநாள் சின்னக்குயிலி , தன்னை 
யொத்த தோழியருடன் மாலை வேளையிற் சோலை யொன்றிற் 
குந்து விளையாடிக் கொண்டிருந்தாள் . அப்போது மான் 
வேட்டை... யாடிவந்த சேரமான் மைந்தனாகிய இளவரசன் 
சின்னக்குயிலியைக் கண்டு காதல் கொண்டான் . 

அவளும் 
மன்னவன் மகனைக் கண்டு மாமோகம் கொண்டு நின்றாள் . 


"கண்ணோடு கண்ணீணை நோக்கொக்கின். வாய்ச் சொற்கள் 
என்ன பயனும் இல 


என்பது உண்மையன்றோ ! அவர்கள் ஈருடல் ஓருயிராயினர் . 
தேனில் விழும் வண்டைப்போல ,, காந்தமிசை வீழும் 
காரிரும்பைப் போல , ஆவலுடன் அவளை அரசகுமாரன் 
ஆரத் தழுவி இன்புற்றான் . இவர்கள் கூடியிருக்கும் இன் 

காட்சியை மாடனும் குரங்கனும் ஓடி வந்து பார்த்து 
உள்ளங் கொதித்தனர் . இருவரும் கோப வெறி கொண்ட 

இந்கிலையைக் கவிஞர் குறிப்பிடும் நயம் வியப்பிற் 
குரியது . 


ர் . 


* ஆவிக் கலப்பின் அமுத சுகந்தனிலே 
மேவியங்கு மூடி யிருந்த விழிநான்கு 
ஆங்கவற்றைக் கண்டமையால் ஆவியிலே தீப்பற்றி 
ஓங்கும் பொறிகள் உதிர்க்கும் விழிநான்கு 


மன்னவன் மகனைக் கொல்லுதற்கு மாடனும் குரங்க 
னும் வாளேரங்கி வந்தனர் . வேந்தன் முதுகில் இருவரும் 


முன்னுரை 


11 


வாளைப் பாய்ச்சினர் . சட்டெனத் திரும்பிய மன்னன் தன் 
வாளையுருவி வீச்சிரண்டில் அவர்கள் இருவரையும் வெட்டி 
வீழ்த்தினான் . வெட்டுண்ட வேந்தனும் சிறு போழ்தில் 
மாய்ந் திட்டான் . அவன் இறக்கும் போது , 


இன்னும் பிறவியுண்டு , மாதரசே ! இன்பமுமுண்டு 

நின்னுடனே வாழ்வன் இனி நேரும் பிறப்பினிலே 
என்று சொல்லிக் கண்மூடி உயிர்நீத்தான் . 


சின்னக் குயிலியின் மாமன் மகனாகிய மாடன் செய்த 
மாயச் செயலால் அவள் மறுமையில் பறவையுருக் கொண்டு 
பதை பதைக்கின்றாள் . மன்னவனோ மறுமையில் தொண்டை 
நாட்டுப் புதுவைப் பட்டினத்தில் தண்டமிழ்க் கவிஞனாகத் 
தோன்றி வாழ்கின்றான் . புவிமன்னன் மகன் கவிமன்னன் 
ஆயினான் . முன்னைப் பிறப்பில் சின்னக்குயிலியை மணம் 
புரிய விரும்பிய மாடனும் குரங்கனும் பேய் வடிவு கொண்டு 
அக்குயிலையே பின் தொடர்கின்றனர் . முன்னைப் பிறப்பின் 
தொடர்பால் கவிஞன் குயிலைக் கண்டு , அதன் குரலிசையில் 
மனமறுகி நிற்கும் வேளையில் மாடும் குரங்கும் அவனுக்கு 
ஐயத்தையும் வெறுப்பையும் 

அடங்காத சினத்தையும் 
விளைத்து நிற்கின்றன . 
இந்த 

ண்மையெல்லாம் குயில் எடுத்துரைத்துக் 
கவிஞன் கரத்தில் வீழ்ந்தது . அவன் அதனை ஆவலுடன் 
படுத்து இன்பமீ தூர முத்தமிட்டான் . அவ்வளவுதான் 
அவன் கரம்பட்டவுடன் குயில் கொள்ளையின்பம் 
தெள்ள முதத் தெய்வீகப் 

மாறியது . அப் 
பெண்ணின் நல்லாள் வைத்த கண் மாற்றாது கவிஞனை 
நோக்கினாள் . 


தரும் 


UT600 LIIT 5 


சற்றே தலைகுனிந்தாள் , சாமீ ! இவள் அழகை 
பற்றே தமிழில் இசைத்திடுவேன் 





என்று கூறிப் பெண்ணின் பேரெழில் நலத்தை வியந்து 
பேசும் கவிஞரின் கற்பனைத்திறம் அற்புதமானது ! 


12 


குயிற் பாட்டு 


கற்றவர்க்குச் சொல்வேன் ; கவிதைக் கனிபிழிந்த 
காற்றினிலே , பண்கூத் ( து ) எனுமிவற்றின் சாரமெலாம் 
ஏற்றி அதனோடே இன்னமுதைத் தான் கலந்து 
காதல் வெயிலிலே காயவைத்த கட்டியினால் 

மாதவளின் மேனி வகுத்தான் பிரமன் என்பேன் 
என்று கூறிக் களிக்கும் கவிஞரின் கவிநயம் படித்துச் 
சுவைத்தற்குரிய தாகும் . 
இப்பாட்டை முடிக்கும் பாரதியார் இறுதியில் , 

, 
கனவிற் கண்ட கற்பனையே யானாலும் , 

வேதாந்த மாக விரித்துப் பொருளுரைக்க 

யாதானும் சற்றே இடமிருந்தாற் கூ றீரோ ? 
என்று ஆன்ற தமிழ்ப் புலவர்க்கு ஒரு வேண்டுகோள் 
விடுத்துள்ளார் . 

இக்குயிற்பாட்டு ஒரு காதற் கதை போன்று தோன்றி 
னாலும் தத்துவக் கருத்துக்களைத் தன்னகத்தே கொண் 
டொளிரும் தண்டமிழ்ப் பனுவலாக விளங்குகிறது . கருத் 
தொருமித்த காதலர் இருவர் மண்ணுலகில் நல்ல 
வண்ணம் வாழ்ந்து இன்புறுவதோடு , அடுத்து வரும் 
பிறப்புக்களிலும் சிறப்புறக் கூடி வாழும் பீடு பெறுவர் 
என்ற உண்மையைத் திண்மையுறக் காட்டி நிற்பது இப் 
பாட்டு . 
இக்கதையில் பொதிய மலை முனிவர் , கவிஞர் , குயில் , 

பாத்திரங்கள் பயின்று , வருகின்றன . முற் 
பிறப்பில் குயில் , வேடர் குலத் தலைவன் மகள் சின்னக் 
குயிலியாகச் சிறந்து விளங்கிற்று . அப்போது அவளை 
மாடன் , நெட்டைக் குரங்கன் , சேரநாட்டு இளவரசன் ஆகிய 
மூவரும் விரும்பினர் . ஆனால் குயிலியோ வேந்தன் மகனை யே 
விரும்பினாள் . அவள் காதலுக்குத் தடையாக மாடனும் 
குரங்கனும் இடை நின்றனர் . ப் பிறப்பில் சின்னக் 
குயிலி 

கன்னங் கரிய குயிலாகப் பிறந்தாள் . அக் 
குயிலோ கவிஞன்பால் உண்மைக் காதல் கொண்டு உழன் 


முதலிய 


முன்னுரை 


13 


பக 


றது . அதற்குத் தடையாகக் குரங்கனும் மாடனும் முறையே 
குரங்காகவும் மாடாகவும் பொய்த் தோற்றம் காட்டிப் 
புன்மைப் பேய்களாகத் திரிகின்றனர் . இந் நிகழ்ச்சிகளில் 
சித்தாந்த உண்மைகளாகிய 

இலக் 
கணத்தைக் கவிஞர் பொருத்திக் காட்டுவதாகக் கருத்தூன் 
றிக் காணலாம் . 

ஆணவம் , கன்மம் , மாயை என்னும் பாசங்களோடு 
கட்டுண்டுழலும் உயிராகிய பசு , அக் கட்டுக்களினின்று 
விடுபட்டு , இறைவனாகிய பதியை 

அடைய வேண்டும் . 
சமயத் தத்துவமாகிய சித்தாந்த உண்மை. 
முற்பிறப்பில் சின்னக்குயிலியாகிய பசு , சேரமன்னன் 
னாகிய பதியை அடைய விழையும்போது , மாடனும் குரங்க 
னும் பாசமாக நின்று தடை செய்கின் றனர் . மாடன்பால் 
காட்டும் அன்பும் பெற்றோர் மீது கொள்ளும் பற்றும் ஆங்கு 
மோயையாக நின்று தடுக்கின்றன . இப் பிறப்பில் குயிலாகிய 
பசு , கவிஞனாகிய பதியை நாடுகிறது . 

தியை நாடுகிறது . ஆனால் பேய்களாகிய 
குரங்கும் மாடும் ஆணவகன்ம மலங்களாகவும் கா தல் 
மாயையாகவும் நின்று தடுக்கின்றன . எனவே , மும்மலங் 
களிற் சிக்குண்டு 
சிக்குண்டு உழலும் 

உழலும் ஆன்மா, பதியாகிய இறைவனை 
யடைந்து அந்தமில் இன்பத்தைத் துய்த்தற்கு எத்துணை 
முயன்றாலும் காதலாம் மாயையின் கட்டினால் ஆணவம் , 
கன்மம் இவற்றினின்று விடுபட முடியாமல் பெரிதும் இடர்ப் 
படும் எனத் தெளியலாம் . 

" அவாஎன்ப ( து ) எல்லா உயிர்க்கும் எஞ் ஞான்றும் 

தவாஅப் பிறப்பீனும் வித்து 
ஆசையே பிறப்பிற்கு வித்தாவது என்றும் , 
" காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் 

நாமம் கெடக்கெடும் நோய் 
அவ்வாசை யொழியவே பிறவித்துன்பம் அற்றொழியும் 
என்றும் இக் குயிற்பாட்டால் கவிஞர் பாரதியார் பாருலக 
மக்கட்குச் சீரிய 

வேதாந்த 

உண்மையினை விளக்கிப் 
போந்தார் . 


நாலாசிரியர் வரலாறு 


ஆவர் . 


குயிற் பாட்டு என்னும் இச்சிறு நூலை இயற்றிய 
ஆசிரியர் தேசிய கவி சி . சுப்பிரமணிய பாரதியார் 
இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த எட்டைய 
புரம் என்னும் ஊரில் பார்ப்பனர் குலத்தில் தோன்றியவர் . 
இவருடைய பெற்றோர் சின்னச்சாமி ஐயர் , இலக்குமி 
பம்மாள் என்போர் ஆவர் . இவர் கி . பி . 1882 ஆம் 
ஆண்டு , திசம்பர் 11 ஆம் நாள் ( கார்த்திகைத் திங்கள் 
மூல நாள் ) பிறந்தார் . இவர் தமது ஐந்தாம் 

வயதில் 
தாயை இழந்தார் . அதனால் இவர் தந்தையார் 1889 இல் 
வள்ளியம்மாள் என்னும் வனிதையரை மறுமணம் புரிந்து 
கொண்டார் . இந்த அம்மையாரே பாரதியாரைச் சீருடன் 
போற்றி வளர்த்த செவிலித்தாய் ஆவர் . பாரதியாருக்கும் 
பாகீரதி என்னும் ஒரு சகோ தரியும் இருந்தார் . 

தந்தையாராகிய சின்னச்சாமி ஐயர் சிறந்த தமிழ்ப் 
புலமை யுடையவராதலின் பாரதியார் அவரிடமே ஆரம்பக் 
கல்வியைப் பெற்றார் . இவர் தமது இளம்பருவந் தொட்டே 
இனிய செய்யுட்களை இயற்றி வந்தார் . ஆதலின் இவாது . 
பத்தாண்டுப் பருவத்தில் எட்டையபுர மன்னர் , புலவர் 
பலர் கூடிய தமது அரசவையில் இவருக்குப் பாரதி என்ற 
பட்டத்தைச் சூட்டிப் பாராட்டினார் 1894 இல் திருநெல் 
வேலி ந்துக் கலாசாலையில் கல்வி பயிலத் தொடங்கிய 
பாரதியார் அங்கு ஐந்தாம் படிவம் 

படிவம் வரை ( ஒன்பதாம் 
வகுப்பு ) வரையில் பயின்றார் . இவர் திருநெல்வேலியில் 
கல்வி கற்கும் காலத்திலேயே 1897 சூன் 15 ஆம் நாளில் 
கடையம் செல்லப்பா ஐயரின் 

மகளார் 

செல்லம்மாளைத் 
திருமணம் புரிந்து கொண்டார் , 

1898 சூன் மாதம் தந்தையார் 
தால் பாரதியார் , காசியில் வாழ்ந்து வந்த தம் அத்தையார் 
குப்பம்மாளின் ஆதரவில் 1898 இல் காசி இந்துக் கலாசாலை 


காலமான காரனை 


நூலாசிரியர் வரலாறு 


15 


யில் பயின்று மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் . 
அதன் பின் அலகபாத்துப் பல்கலைக் கழகப் புகுமுகத் தேர் 
வில் முதல்வராகத் தேறினார் . 1902 இல் எட்டையபுர 
மன்னரின் அழைப்பை அன்புடன் ஏற்று ஆங்கு வந்து 
சேர்ந்தார் . ஆங்கு அரசவைக் கவிஞராகப் பணியேற்று 
அணிபெற்று விளங்கினார் . ஆங்குத் தம் மனைவியுடன் 
இனிய இல்லறத்தை நடத்தினார் . அடுத்த ஆண்டிலேயே 
அரசவைப் புலவர் பணியினின்று நீங்கி , மதுரைச் சேதுபதி 
கலாசாலையில் தமிழாசிரியராய்ப் பணியேற்றார் . 

1904 இல் 
சென்னை சென்று சு தச மித்திரன் நாளிதழுக்குத் துணை 
யாசிரியராய்ப் பணியேற்றார் . இந்நாளில் தான் 
யாருக்குத் தங்கம்மாள் என்னும் மூத்த மகள் 

மூத்த மகள் தோன் 
றினார் . 


காரணமாக 


1907 -- ஏப்பிரல் திங்களில் பாரதியார் இந்தியா என்ற 
செய்தித்தாளின் ஆசிரியரானார் . அப்போது பாலபாரதம் 
என்ற ஆங்கில இதழையும் நடத்தி வந்தார் . 

1909 இல் , 
தாம் பாடிய சுதேச கீதங்களை வெளியிட்டார் . இந்நாளில் 
பாரதியார் இந்திய விடுதலைக் கிளர்ச்சியின் 
நாடு கடத்தப்பட்டுப் புதுச்சேரியில் சென்று வாழலானார் . 
அவர் மனைவி செல்லம்மாளும் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந் 
தார் , இங்கு வாழ்ந்த காலத்தில் தான் கண்ணன் பாட்டு , 
குயிற் பாட்டு , பாஞ்சாலி சபதம் ஆகியவற்றைப் பாரதியார் 
பாடி 

வெளியிட்டார் . 1918 திசம்பரில் புதுச்சேரியை 
விட்டுப் புறப்பட்ட பாரதியாரைக் கடலூரில் அரசினர் கைது 
செய்தனர் . அவர் நண்பர்கள் முயற்சியால் விடுதலை பெற்றார் ; 
சில காலம் கடையத்தில் சென்று வாழ்ந்தார் . 1920 இல் 
மீண்டும் சுதேசமித்திரன் துணையாசிரியராய்ச் சென்னை 
சென்று சேர்ந்தார் . 1921 இல் காந்தியடிகளைக் கண்டு 
அளவளாவி இன்புற்றார் .. 


பாரதியார் சென்னையில் வாழ்ந்து வந்த பின்னாளில் 
ஒருநாள் கோவில் யானையொன் றற்குக் கரும்பருத்துங்கால் 
அதனால் தூக்கி யெறியப்பட்டார் . அந்த அதிர்ச்சியால் 


குயிற் பாட்டு 


1921 செம்டம்பர் 11 ஆம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்துப் 
புகழுடம்பை கிலைநாட்டினார் . அவரது அழியாத நினைவுச் 
சின்னமாக அவர் தோன்றிய எட்டயபுரத்தில் 1945 ஆம் 
ஆண்டில் பாரதி மண்டபம் எழுப்பப் பெற்றது . 
அந்நாளில் மேற்கு வங்க ஆளுரோக விளங்கிய சக்கரவர்த்தி 
இராசகோபாலாச்சாரியார் அவர்கள் திறந்து வைத்தனர் . 


அதனை 


* 


தேசியகவி சி . சுப்பிரமணிய பாரதியார் 


பாடிய 


குயிற் பாட்டு 


5 


1. சோலைக் குயில் 
காலை யிளம்பரிதி வீசுங் கதிர்களிலே 
நீலக் கடலோர் நெருப்பெதிரே சேர்மணிபோல் 
மோகன மாஞ் சோதி பொருந்தி முறைதவரு 
வேகத் திரைகளினால் வேதப் பொருள் பாடி 
வந்து தழுவும் வளஞ்சார் கரையுடைய 
செந்தமிழ்த் தென்புதுவை யென்னுந் திரு நகரின் 
மேற்கே சிறுதொலையில் மேவுமொரு மாஞ்சோலை ;; 
நாற்கோணத் துள்ளபல நத்தத்து வேடர்களும் 
வந்து பறவைசுட வாய்ந்த பெருஞ்சோலை ; 
அந்தமாஞ் சோலை ய தனிலோர் காலையிலே 

10 
வேடர்வா ராத விருந்துத் திரு நாளில் 
பேடைக் குயிலொன்று பெட்புறவோர் வான் கிளையில் 
வீற்றிருந்தே ஆண் குயில்கள் மேனி புளகமுற 
ஆற்றல் அழிவுபெற உள்ளத் தனல்பெருக 
சோலைப் பறவையெலாம் சூழ்ந்து பரவசமாய்க் 15 
காலைக் கடனிற் கருத்தின் றிக் கேட்டிருக்க 

ன்னமுதைக் காற்றினிடை எங்குங் கலந்ததுபோல் , 
மின்னற் சுவைதான் மெலிதாய் மிகவினிதாய் 
வந்து பரவு தல்போல் , வானத்து மோகினியாள் 
இந்தவுரு வெய்தித்தன் ஏற்றம் விளக்குதல் போல் , 20 
பா , -3 


1 


18 


குயிற் பாட்டு 


இன்னிசைத்தீம் பாடல் இசைத்திருக்கும் விந்தைதனை 
மு 

ன்னிக் கவிதைவெறி மூண்டே நன வழியப் 
பட்டப் பகலிலே பாவலர்க்குத் தோன்றுவதாம் 
நெட்டைக் கனவின் நிகழ்ச்சியிலே கண்டேன் யான் ; 
கன்னிர் . குயிலன்று காவிடத்தே பாடியதோர் 25 
இன்னிசைப் பாட்டினிலே யானும் பரவசமாய் , 
மனிதவுரு நீங்கிக் குயி லுருவம் வாராதோ ? 
இனிதிக் குயிற்பேட்டை என்றும் பிரியாமல் 
காதலித்துக் கூடிக் களியுடனே வாழோமோ ? 
நாதக் கன லிலே நம் முயிரைப் போக்கோமோ ? 30 
என் றுபல வெண்ணி ஏக்கமுறப் பாடிற்றால் ; 

று நான் கேட்ட ( து ) அமரர் தாங் கோட்பாரோ ? 
குக்குக்கு வென்று குயில்பாடும் பாட்டினிலே 
தாக்க பொ 

ளெல்லாம் தோன்றியதென் சிந்தைக்கே ; 
அந்தப் பொருளை அவனிக் குரைத்திடுவேன் ; 35 
விந்தைக் குரலுக்கு ; மேதினியீர் ! என் செய்கேன் ! 


காதல் 


அரு 


காதல் 


2. குயிலின் பாட்டு 
தல் , காதல் , காதல் , 

தல் போயிற் காதல் போயிற் 
சாதல் , சாதல் , சாதல் 
1 . ளே யாம் நல் லொளியே ; 

ஒளிபோ மாயின் , ஒளிபோ மாயின் , 

இருளே , இருளே , இருளே . 
2 . 

இன்பம் , இன்பம் , இன்பம் ; 
இன்பத்திற்கோர் எல்லை காணில் , 

துன்பம் , துன்பம் , துன்பம் 
3 . 

நா தம் நாதம் , நாதம் ; 
நாதத் தேயோர் நலிவுண் டாயின் , 

சேதம் சேதம் சேதம் . 
4 . தாளம் , தாளம் , தாளம் ; 

தாளத் திற்கோர் தடையுண் டாயின் , 
கூளம் , கூளம் , 


காதல் 


காதல் 


ளம் . 


காதல் 


19 


குயிலின் காதற் கதை 


5 . 


காதல் 


காதல் 


பண்ணே , பண்ணே , பண்ணே ; 
பண்ணிற் கேயோர் பழுதுண் டாயின் 
மண்ணே , மண்ணே , 

மண்ணே , மண்ணே . 
6. புகழே , புகழே , புகழே ; 

புகழுக் கேயோர் புரையுண் டாயின் , 

இகழே , இகழே , இகழே . 
7 . உறுதி , உறுதி , உறுதி ; 

உறுதிக் கேயோர் உடைவுண் டாயின் , 
இறுதி , இறுதி , இறுதி . 
கூடல் , கூடல் , கூடல் , 
கூடிப் பின்னே குமரன் போயின் , 

வாடல் , வாடல் , வாடல். 
9. குழலே , குழலே , குழலே ; 

குழலிற் கீறல் கூடுங் காலை , 
விழலே , விழலே , விழலே. 


8 . 


காதல் 


காதல் 


3 குயிலின் காதற் கதை 
மோகனப் பாட்டு முடிவு பெறப் பாரெங்கும் 
ஏக மவுனம் இயன்ற துகாண் ; மற்றதிலோர் 
இன்ப வெறியுந் துயரும் இணைந்தனவால் . 
பின்புநான் பார்க்கப் பெடைக் குயிலஃது ) ஒன் றல்லால் 
மற்றைப் பறவை மறைந்தெங்கோ போகவும் 
வொற்றைக் குயில் சோக முற்றுத் தலைகுனிந்து 
வாடுவது கண்டேன் ; மரத்தருகே போய் நின்று , 
பேடே ! திரவியமே பேரின்பப் பாட்டுடைய 
ஏழுலகும் இன்பத்தீ ஏற்றுந் திறனுடை 
டையாய் ! 
பிழையுனக் கெய்தியதென் ? பேசாய் ! " எனக் கேட்டேன் . 10 
மாயக் குயிலதுதான் மானுடவர் பேச்சினிலோர் 
மாயச்சொல் கூற அனந்தீ யுற நின்றேன் ; 
காதலை வேண்டிக் கரைகின்றேன் , இல்லையெனில் 

தலை வேண்டித் தவிக்கின்றேன் என்ற துவால் . 
" வானத்துப் புள்ளெல்லாம் மையலுறப் பாடுகிறாய் ; 


20 


குயிற் பாட்டு 


ஞானத்திற் புட்களிலும் நன்கு சிறந்துள்ளாய் ; 
காதலர் நீ எய்துகிலாக் காரணந்தான் யா ( து ) என்றேன் . 
வதனையும் நாணும் மிகுந்த குரலினிலே 
கானக் குயிலி கதை சொல்ல லாயிற்று 
“ மானக் குலைவும் வருத்தமும் நான் பார்க்காமல் , 

20 
உண்மை முழுதும் உரைத்திடுவேன் மேற்குலத்தீர் !! 
பெண்மைக் கிரங்கிப் பிழைபொறுத்தல் கேட்கின்றேன் ; 
அறிவும் வடிவுங் குறுகி , அவனியிலே 
சிறியதொரு புள்ளாய்ச் சிறியேன் பிறந்திடினும் 
தேவர் கரு ணையிலோ தெய்வச் சினத்தாலோ , 

25 
யாவர் மொழியும் எளிது ணரும் பேறு பெற்றேன் ; 
மானுடவர் நெஞ்சு வழக்கெல்லாம் தேர்ந்திட்டேன் ; 
கானப் பறவை கலகலெனும் ஓசையிலும் 
காற்று மரங்களிடைக் காட்டும் இசைகளிலும் 
ஆற்று நீ ரோசை அருவி யொலியினிலும் 

30 
நீலப் பெருங்கடலெந் நேரமுமே 

னிசைக்கும் 
ஓலத் திடையே உதிக்கும் இசையினிலும் , 
மானுடப் பெண்கள் வளரு மாரு காதலினால் 
ஊனுருகப் பாடுவதில் ஊ றிடுந்தேன் வாரியிலும் , 
ஏற்ற நீர்ப் பாட்டின் இசையினிலும் , நெல்லிடிக்கும் 35 
கோற்றொடியார் குக்குவெனக் கொஞ்சும் ஒலியினிலும் 
சுண்ணமிடிப் பார்தம் சுவைமிகுந்த பண்களிலும் 
பண்ணை மடவார் பழகுபல பாட்டினிலும் 
வட்டமிட்டுப் பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்கக் 
கொட்டி யிசைத்திடுமோர் கூட்ட முதப் பாட்டினிலும் 40 
வேயின் குழலோடு வீணை முத லா மனிதர் 
வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி 
நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன் கொலிக்கும் 
பாட்டி 

னிலும் நெஞ்சைப் பறிகொடுத்தேன் பாவியேன் ; 
நாவும் மொழிய நடுக்கமுறும் வார்த்தைகளைப் 

45 
பாவி மனந் தானிறுகப் பற்றி நிற்ப ( து ) என்னேயோ ? 
நெஞ்சத்தே தைக்க நெடுநோக்கு நோக்கிடுவீர் 
மஞ்சரே , என்றன் மன நிகழ்ச்சி காணீரோ ? 
காதலை வேண்டிக் கரைக்கின்றேன் , இல்லையெனில் , 


காதல் வேதனை 


21 


55 


மாரு 


60 


சாதலை வேண்டித் தவிக்கின்றேன் என்றதுவே . 
சின்னக் குயிலிதனைச் செப்பியவப் போழ்தினிலே , 
என்னைப் புதியதோர் இன்பச் சுரங்கவர 
உள்ளத் திடையும் 

யும் உயிரிடையும் ஆங்கந்தப் 
பிள்ளைக் குயிலினதோர் பேச்சன்றி வேறற்றேன் ! 
" காதலோ காதலினிக் காதல் கிடைத்திலதேல் 
சாதலோ சாதல் எனச் சாற்று 

பல்ல வியென் 
உள்ள மாம் வீணை தனில் உள்ள வீ ( டு ) அத்தனையும் 
விள்ள ஒலிப்பதலால் வேறோர் ஒலியில்லை ; 
சித்தம் மயங்கித் திகைப்பொடு நான் நின்றிடவும் 
அத்தருணத் தேபறவை யத்தனையும் தாந்திரும்பிச் 
சோலைக் கிளையிலெலாம் தோன்றி யொலித்தனவால் . 
நீலக் குயிலும் நெடிதுயிர்த்தாங் ( கு ) இ.துரைரக்கும் ; 
‘காதல் வழிதான் கரடு முர டாமென்பர் ; 
சோதித் திருவிழியீர் ! துன்பக் கடலினிலே 
நல் லுறுதி கொண்டதோர் நாவாய்போல் வந்திட்டீர் ; 
அல்லலுற நும்மோ ( டு ) அளவளாய் நான் பெறுமிவ் 
வின்பத் தினுக்கும் இடையூறு மூண்டதுவே ! 
அன்பொடு நீரிங்கே அடுத்தநான் காம் நாளில் 
வந்தருளல் வேண்டும் , மறவாதீர் , மேற்குலத்தீர் ! 
சிந்தை பறிகொண்டு செல்கின் றீர் வாரீரேல் 
ஆவி தரியேன் , அறிந்திடுவீர் நான்காம் நாள் ; 
பாவியிந்த நான்கு நாள் பத்துயுக மாக்கழிப்பேன் ; 
சென்று வருவீர் , என் சிந்தைகொடு போகின்றீர் , 
சன்றுவரு வீர் ” என்ளத் தேறாப் பெருந்துயரம் 
கொண்டு சிறுகுயிலும் கூறி மறைந்தது காண் . 


6.5 


70 


75 


4. காதல் வேதனை 
கண்டதொரு காட்சி கனவு நன ( வு ) என்றறியேன் , 

ணுதலும் செய்யேன் இருபதுபேய் கொண்டவன்போல் 
கண்ணும் முகமும் களியே றிக் காமனார் 
அம்பு நுனிகள் அகத்தே அமிழ்ந்திருக்கக் , 
கொம்புக் குயிலுருவம் கோடிபல கோடியாய் 


22 


குயிற் பாட்டு 


சென்றே 


வஞ்சனை 


ஒன்றே யதுவாய் உலகமெலாம் தோற்றமுறச் 

மனைபோந்து சித்தந் தன தின்றி , 
நாளொன்று போவதற்கு நான் பட்ட பாடனைத்தும் 
தாளம் படுமோ ? தறிபடுமோ ? யார்படுவார் ? 
நாளொன்று போயினது ; நானும் என துயிரும் 
நீளச் சிலைகொண்டு நின்றதொரு மன்மதனும் 
மாயக் குயிலுமதன் மாமாயத் தீம்பாட்டும் 
சாயைபோல் இந்திரமா சாலம்போல் வையமுமா 
மிஞ்சி நின்றோம் ஆங்கு மறு நாள் விடிந்தவுடன் , 

நா ன் கூறவில்லை, மன்மதனார் விந்தையால் , 

15 
புந்திமளம் சித்தம் புலனொன் ( று ) அறியாமல் , 
வித்தைசெயும் சூத்திரத்தின் மேவு மொரு பொம்மையெனக் 
காலிரண்டும் கொண்டு கடுகவும் நான் சோலையிலே 
நீலிதனைக் காணவந்தேன் , நீண்ட வழியினிலே 
நின் றபொருள் கண்ட நினைவில்லை ; சோலையிடைச் 20 
சென்று நான் பார்க்கையிலே, செஞ்ஞாயிற் றொண்கதிரால் 
பச்சைம y மெல்லாம் பளபளௌ , என் னுளத்தின் 

ச்சை யுணர்ந்தனபோல் ஈண்டும் பறவையெலாம் 
வேறெங்கோ போயிருப்ப , வெம்மைக் கொடுங்காதல் 
மீறவெனைத் தான் புரிந்த வித்தைச் சிறுகுயிலைக் 

25 
காண நான் வேண் 

ன் வேண்டிக் கரைகடந்த வேட்கையுடன் 
கோண மெலாம் சுற்றிமரக் கொம்பையெலாம் நோக்கிவந் 

( தேன் . 
5. குயிலும் குரங்கும் 
மற்றை நாட் கண்ட மரத்தே குயிலில்லை , 
ற்றுமுற்றும் பார்த்துத் துடித்து வருகையிலே , 
வஞ்சனையே ! பெண்மையே ! மன்மதனாம் பொய்த்தேவே ! 
நெஞ்சகமே ! தொல்விதியின் நீதியே ! பாழுலகே ! 
கண்ணாலே நான் கண்ட காட்சி தனை என் னுரைப்பேன் ! 
பெண்ணால் அறிவிழக்கும் பித்தரெலாம் கேண்மினோ! 
காதலினைப் போற்றும் கவிஞரெலாம் கேண்மினோ ! 
மாதரெலாம் கேண்மினோ! வல்விதியே கேளாய் நீ ! 
மாயக் குயிலோர் மரக்கிளையில் வீற்றிருந்தே 


குயிலும் குரங்கும் 


23 


பாயும் விழி நீர் பதைக்கும் சிறியவுடல் 

10 
விம்மிப் பரிந்து சொலும் வெந்துயர்ச்சொல் கொண்டதுவாய் . 
அம்மவோ ! மற்றாங்கோர் ஆண் குரங்கு தன்னுடனே 
ஏதேதோ கூறி இரங்கும் நிலைகண்டேன் ; 
தீதேது ? நன்றேது ? செய்கைத் தெளிவேது ? 
அந்தக் கணமே அதையும் குரங்கினையும் 
சிந்தக் கருதி உடை வாளிற்கை சேர்த்தேன் ; 
கொன்றுவிடு முன்னே , குயிலுரைக்கும் வார்த்தைகளை 
நின் றுசற்றே கேட்பதற் ( கு ) என் நெஞ்சம் விரும்பிடவும் , 
ஆங்கவற்றின் கண்ணில் அகப்படா வா ( று ) அருகே 
ஓங்குமரத் தின்பால் ஒளிந்து நின்று கேட்கையிலே , 20 
பேடைக் குயில் இதனைப் பேசியது : - வானரரே ! 
ஈடறியா மேன்மையழ ( கு ) ஏய்ந்தவரே ! பெண்மைதான் 
எப்பிறப்புக் கொண்டாலும் , ஏந்தலே ! நின்னழகைத் 
தப்புமோ ? மையல் தடுக்கும் தரமாமோ ? 
மண்ணிலுயிர்க் கெல்லாம் தலைவரென மானிடரே 

25 
எண்ணி நின்றார் தம்மை ; எனில் ஒருகால் , ஊர்வகுத்தல் 
கோயில் அரசு , குடி வகுப்புப் போன் றசில 
வாயிலிலே அந்த மனிதர் உயர்வெனலாம் ; 
மேனி அழகினிலும் விண்டுரைக்கும் வார்த்தையிலும் 
கூனி யிருக்கும் கொலுநேர்த்தி தன்னிலுமே 

30 
வானரர்தம் சாதிக்கு மாந்தர் நிகர் ஆவாரோ ? 
ஆன வரையும் அவர் முயன்று பார்த்தாலும் 
பட்டுமயிர் மூடப் படாத தமதுடலை 
எட்டுடையால் மூடி எதிருமக்கு வந்தாலும் 
மீசையையும் தாடியையும் விந்தைசெய்து வானரர்தம் 35 
ஆசை முகத்தினைப்போல் ஆக்க முயன்றிடினும் 

குதிக்கும் அழகிலுமை நேர்வதற்கே 

குடித்துக் குதித்தாலும் கோபுரத்தில் 
ஏறத் தெரியாமல் ஏணிவைத்துச் சென்றாலும் 
வே ( று )எத்தைச் செய்தாலும் வேகமுறப் பாய்வதிலே 
வானரர்போல் ஆவாரோ ? வாலுக்குப் போவதெங்கே ? 
ஈன முறுங் கச்சை இதற்கு நிகராமோ ? 
பாகையிலே வாலிருக்கப் பார்த்ததுண்டு கந்தைபோல் , 


ஆடிக் 


* 


24 


குயிற் பாட்டு 


வேகமுறத் தாவுகையில் வீசி எழுவதற்கே 
தெய்வம் கொடுத்த திருவாலைப் போலர்மோ ? 
சைவசுத்த போசனமும் சாதுரியப் பார்வைகளும் 
வானரர்போல் சாதியொன் மண் ணுலகின் மீதுள தோ ? 
வானரர்தம் முள்ளே மணிபோல் உமையடைந்தேன் ; 
பிச்சைப் பறவைப் பிறப்பிலே தோன்றிடினும் 
நிச்சயமா முன் புரிந்த நேமத் தவங்களினால் 

50 
தேவரீர் காதல்பெறும் சீர்த்திகொண்டேன் ; தம்மிடத்தே 
ஆவலினாற் பாடுகின்றேன் ; ஆரியரே ! கேட்டருள் வீர். " 
வானரப் பேச்சினிலே மைக்குயிலி பேசியதை 
யான றிந்து கொண்டுவிட்டேன் , யாதோ ஒருதிறத்தால் . 

காதல் காதல் காதல் ; 
காதல் போயிற் காதல் போயிற் 

சாதல் சாதல் சாதல் . 
நீசக் குயிலும் நெருப்புச் சுவைக்குரலில் 

55 
ஆசை ததும்பி அமு தூறப் பாடியதே : 
காட்டில் விலங்கறியும் கைக்குழந்தை தான றியும் 
பாட்டின் சுவையதனைப் பாம்பறியும் என் றுரைப்பார் ; 
வற்றல் குரங்கு மதிமயங்கிக் கள்ளினிலே 
முற்றும் வெறிபோல் முழுவெறிகொண் ( டு ) ஆங்ஙனே , 
தாவிக் குதிப்பதுவும் தாளங்கள் போடுவதும் , 
ஆவி யுருகுதடி , ஆகாகா ! என்பதுவும் , 
கண்ணைச் சிமிட்டுவதும் , காலாலும் கையாலும் 
மண்ணைப் பிறாண்டியெங்கும் வாரி யிறைப்பதுவும் , 
ஆசைக் குயிலே ! அரும்பொருளே ! தெய்வதமே ! 

65 
பேச முடியாப் பெருங்காதல் கொண்டுவிட்டேன் ; 
காதலில்லை யானால் கணத்திலே சா தலென்றாய் ; 
காதலினால் சாகும் கதியினிலே என்னைவைத்தாய் ; 
எப்பொழுதும் நின்னை இனிப்பிரிவ ( து ) ஆற்றுகிலேன் ; 
ப்பொழுதே நின்னை முத்த மிட்டுக் களியுறு 

வேன் 

. 
என்றுபல பேசுவதும் என்னுயிரைப் புண் செயவே ,, 
கான்றுவிட எண்ணிக் குரங்கின் மேல் வீசினேன் 
கைவாளை யாங்கே ; கனவோ ? நனவு கொலோ ? 
தெய்வ வலியோ ? சிறு குரங் ( கு )என் வாளுக்குத் 


இருளும் ஒளியும் 


25 


75 


தப்பி முகஞ்சுளித்துத் தாவி யொளித்திடவும் , 
ஒப்பிலா மாயத் ( து ) ஒருகுயிலும் தான்மலைறயச் 
சோலைப் பறவை தொகைதொகையாத் தாமொலிக்க 
மேலைச் செயலறியா வெள்ள றிவிற் பேதையேன் 
தட்டித் தடுமாறிச் சார்பனைத்தும் தேடியுமே 
குட்டிப் பிசாசக் குயிலையெங்கும் காணவில்லை . 


80 


5 


6. இருளும் ஒளியும் 
வான நடுவிலே மாட்சியுற ஞாயிறு தான் 
மோன வொளி சூழ்ந்திடவும் மொய்ம்பிற் கொலுவிருந்தான் ; 
மெய்யெல்லாம் சோர்வு விழியில் மயக்கமுற 
ய்யும் வழியுணரா ( து ) உள்ளம் பதைபதைக்க 
நாணும் துயரும் நலிவுறுத்த , நான் மீண்டு 
பேணு மனை வந்தேன் , பிரக்கினைபோய் வீழ்ந்துவிட்டேன் ; 
மாலையிலே மூர்ச்சை நிலை மாறித் தெளிவடைந்தேன் ; 
நாலு புறமும்எனை நண்பர் வந்து சூழ்ந்து நின்றார் ; 
ஏனடா மூர்ச்சையுற்றாய் ? எங்குற்றாய் ? ஏது செய்தாய் ? 
வானம் வெளிறு முன்னே வைகறையி லே தனித்துச் 10 
சென் றனை என் கின்றார் அச் செய்தியென்னே ? ஊணின் றி 
நின்ற தென்னே ? " என்று நெரித்துவிட்டார் கேள்விகளை ; 

ன்னார்க் ( கு ) இது சொல்வது ) என் தெரியாமல் ,, 
" என்னால் பலவுரைத்தல் இப்பொழுது கூடாதாம் ; 
நா ளை வருவீரேல் நடந்ததெலாம் சொல்வேன் இவ் 15 
வேளை எனைத்தனியே விட்ட கல்வீர் என்றுரைத்தேன் ; 
நண்பரெல்லாம் சென்றுவிட்டார் ; நைந்து நின்ற தாயார்தாம் 
உண்பதற்குப் பண்டம் உதவி நல்ல பால்கொணர்ந்தார் ; 
சற்று விடாய் தீர்ந்து தனியே படுத்திருந்தேன் ; 
முற்றும் மறந்து முழுத்துயிலில் ஆழ்ந்துவிட்டேன் .. 
பண்டு நடந்ததனைப் பாடுகின்ற இப்பொழுதும் 
மண்டு துயரெனது மார்பையெலாங் கவ்வுவதே ! 
ஓடித் தவறி உடைவனவாம் சொற்களெ லாம் ; 
கூடி மதியிற் குவிந்திடுமாம் செய்தியெலாம் ; 
நாசக் கதையை நடுவே நிறுத்திவிட்டுப் 


20 


25 


கு . பா . -4 


வை வியப்பாக்கி 
26 

குயிற் பாட்டு 
பேசும் இடைப்பொருளின் பின்னே மதிபோக்கிக் 
கற்பனையும் வர்ணனையும் காட்டிக் கதைவளர்க்கும் 
விற்பனர் தம் செய்கை விதமும் தெரிகிலன் யான் ; 
மேலைக் கதையுரைக்க வெள்கிக் குலையுமனம் ; 
காலைக் கதிரழகின் கற்பனைகள் பாடுகிறேன் ; 

30 
தங்கம் உருக்கித் தழல் குறைத்துத் தேனாக்கி ; 
எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ ? வான்வெளியைச் 
சோதி கவர்ந்து சுடர்மயமாம் விந்தையினை 
ஓதிப் புகழ்வார் உவமையொன்று காண்பாரோ ? 
கண்ணையினி ( து ) என்றுரைப்பக் , கண்ணுக்குக் கண்ணாகி 35 
விண்ணை அளக்குமொளி மேம்படுமோர் இன்பமன்றோ ? 
மூலத் தனிப்பொருளை மோனத்தே சிந்தைசெய்யும் 
மேலவரும் அஃதோர் விரியுமொளி என்பாரேல் , 
நல்லொளிக்கு வேறுபொருள் ஞாலமிசை ஒப்புளதோ ? 

40 
மண்ணைத் தெளிவாக்கி , நீரில் மலர்ச்சிதந்து 
விண்ணை வெளியாக்கி , விந்தைசெயும் சோதியினைக் 
காலைப் பொழுதினிலே கண்விழித்து நான் தொழுதேன் ; 
நாலு புறத்து முயிர் நாதங்கள் ஓங்கிடவும் 

ன்பக் களியில் இயங்கும் புவிகண்டேன் 
துன்பக் கதையின் தொடருரைப்பேன் , கேளீரோ ! 

7. குயிலும் மாடும் 
காலைத் துயிலெழுந்து காலிரண்டும் முன்போலே 
சோலைக் ( கு ) இழுத்திட நான் சொந்தவுணர் வில்லாமே 
சோலையினில் வந்து நின்று சுற்று முற்றுந் தேடினேன் ; 
கோலப் பறவைகளின் கூட்டமெல்லாம் காணவில்லை ; 
மூலையிலோர் மாமரத்தின் மோட்டுக் கிளையினிலே 

5 
நீலக் குயிலிருந்து நீண்டகதை சொல் 

லுவதும் 
கீழே யிருந்தோர் கிழக்காளை மாடு) அதனை 
ஆழ மதியுடனே ஆவலுறக் கேட்பதுவும் 
கண்டேன் வெகுண்டேன் கலக்கமுற்றேன் நெஞ்சிலனல் 
கொண்டேன் குமைந்தேன் குமுறினேன் மெய்வெயர்த் 

( தேன் ; 


குயிலும் மாடும் 


27 


பூமி 


கொல்லவாள் வீசல் குறித்தேன் ; இப் பொய்ப்பறவை 
சொல்லு மொழி கேட்டதன் பின் கொல்லுதலே சூழ்ச்சியென 
முன்போல் மறைந்து நின்றேன் ; மோகப் பழங்கதையைப் 
பொன் போல் குரலும் புதுமின் போல் வார்த்தைகளும் 
கொண்டு குயிலாங்கே கூறுவதாம் ; நந்தியே ! 

15 
பெண்டிர் மனத்தைப் பிடித்திழுக்கும் காந்தமே ! 
காமனே ! மாடாகக் காட்சி தரும் மூர்த்தியே ! 

யிலே மாடுபோல் பொற்புடைய சாதியுண்டோ ? 
மானிடரும் தம்முள் வலிமிகுந்த மைந்தர்தமை 
மேனியுறும் காளை யென் மேம்பா டுறப்புகழ்வார் . 

20 
காளையர்தம் முள்ளே கனமிகுந்தீர் , ஆரியரே! 
நீள முகமும் நிமிர்ந்திருக்கும் கொம்புகளும் 
பஞ்சுப் பொதிபோல் படர்ந்த திருவடிவும் 
மிஞ்சுப்புறச்சுமையும் வீரத் திருவாலும் 
வானத் 
த் ( து ) இடிபோல மா வென் ( று ) உறுமுவதும் 

25 
ஈனப் பறவை முதுகின்மிசை ஏறிவிட்டால் 
வாலைக் குழைத்து வளைத்தடிக்கும் நேர்மையும்பல் 
காலம் நான் கண்டு கடுமோகம் எய்திவிட்டேன் ; 
பார வடிவும் பயிலும் 

உடல்வலியும் 
தீர நடையும் சிறப்புமே இல்லாத 

30 
சல்லித் துளிப்ப 

ளிப்பறவைச் சாதியிலே நான் பிறந்தேன் . 
அல்லும் பகலும் நிதம் அற்ப வயிற்றினுக்கே 
காடெல்லாம் சுற்றிவந்து , காற்றிலே எற்றுண்டு , 
மூட மனிதர் முடைவயிற்றுக் ( கு ) ஓர்உணவாம் 
சின்னக் குயிலின் சிறுகுலத்தி லேதோன்றி 

35 
என்ன பயன் பெற்றேன் ? எனைப்போலோர் பாவியுண்டோ ? 
சேற்றிலே தாமரையும் சீழுடைய மீன் வயிற்றில் 
போற்றும் ஒளிமுத்தும் புறப்படுதல் கேட்டிலிரோ ? 
நீசப் பிறப்பொருவர் நெஞ்சிலே தோன் றிவரும் 
ஆசை தடுக்கவல்ல தாகுமோ ? காமனுக்கே 

40 
சாதி பிறப்புத் தராதரங்கள் தோன்றிடுமோ ? 

தித்துப் பேச்சை வளர்த்தோர் பயனுமில்லை ; 
மூட மதியாலோ முன்னைத் தவத்தாலோ 
ஆடவர் தம் முள்ளே அடியாள் உமைத்தெரிந்தேன் , 


28 


குயிற் பாட்டு 


: 


மாதர் 


மானுடராம் பேய்கள் வயிற்றுக்குச் சோறிடவும் 

45 
கூனர் தமை ஊர்களிலே கொண்டு விடுவதற்கும் 
தெய்வமென நீருதவி செய்தபின்னர் மேனிவிடாய் 
எய்தி யிருக்கும் இடையினிலே பாவியேன் 
வந்துமது காதில் மதுரவிசை பாடுவேன் 
வந்து முதுகில் ஒதுங்கிப் படுத்திருப்பேன் ; 

50 
வாலில் அடிபட்டு மனமகிழ்வேன் ; மா வென்றே 
ஓலிடு நும் பேரொலியோ ( டு ) ஒன்றுபடக் கத்துவேன் 
மேனியிலே உண்ணிகளை மேவாது கொன் றிடுவேன் 
கானிடையே சுற்றிக் கழனியெலாம் மேய்ந்து நீர் 
மிக்கவுண வுண்டுவாய் மென் றசைதான் போடுகையில் 55 
பக்கத் திருந்து பலகதைகள் சொல்லிடுவேன் ; 
காளை எருதரே ! காட்டிலுயர் வீரரே ! 
தாளைச் சரணடைந்தேன் , தையலெனைக் காத்தருள் வீர் ; 
காதலுற்று வாடுகின்றேன் ; காதலுற்ற செய்தியினை 
உரைத்தல் வழக்கமில்லை என்றறிவேன் ; 

60 
ஆனாலும் என்போல் ஆபூர்வமாங் காதல்கொண்டால் 
தானா உரைத்தலன் றிச் சாரும் வழியுளதோ ? 
ஒத்த குலத்தவர்பால் உண்டாகும் வெட்கமெலாம் 
இத்தரையில் மேலோர் முன் ஏழையர்க்கு நாண முண்டோ ? 
தேவர் முன்னே அன்புரைக்கச் சிந்தைவெட்கம் கொள்வ 

( துண்டோ ? 65 
காவலர்க்குத் தங்குறைகள் காட்டாரோ ? கீழடியார் ; 
ஆசைதான் வெட்கம் அறியுமோ ? என்றுபல 
நசவுரை கூறி நெடிதுயிர்த்துப் பொய்க்குயிலி 
பண்டுபோ லேதன து பாழடைந்த பொய்ப்பாட்டை 
எண்டிசையும் இன்பக் களியேறப் பாடியதே . 

70 
காதல் காதல் காதல் ; 
காதல் போயிற் காதல் போயிற் 
சாதல் சாதல் சாதல் . 

முதலியன 

( குயிலின் பாட்டு ) 
பாட்டு முடியும்வரை பாரறியேன் , விண்ண றியேன் ; 
கோட்டுப் பெருமரங்கள் கூடி நின்ற காவறியேன் ! 


29 


குயிலும் மாடும் 


முகனே ! 


தன்னை யறியேன் , தனைப்போல் எருதறியேன் 
பொன்னை நிகர்த்தகுரல் பொங்கிவரும் இன்பமொன்றே 
கண்டேன் , படைப்புக் கடவுளே ! நான் 

75 
பண்டே உலகு படைத்தனை நீ என்கின்றார் . 
நீரைப் படைத்து நிலத்தைத் திரட்டிவைத்தாய் , 
நீரைப் பழைய நெருப்பிற் குளிர்வித்தாய் , 
காற்றைமுன்னே ஊ 

ன்னே ஊதினாய் , காணரிய வானவெளி 
தோற்றுவித்தாய் , நின் றன் தொழில்வலிமை 

( 

( யாரறிவார் ? 80 
உள்ளந்தான் கவ்வ ஒருசிறிதும் கூடாத 
கொள்ளைப் பெரியவுருக் கொண்ட பலகோடி 
வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் 
எட்ட நிரப்பியவை எப்போதும் ஓட்டுகின்றாய் ; 
எல்லாம் அசைவில் இருப்பதற்கே சத்திகளைப் 

85 
பொல்லாப் பிரமா , புகுத்துவிட்டாய் , அம்மாவோ ! 
காலம் படைத்தாய் , கடப்பதிலாத் திக்கமை 

மைத் தாய் , 
ஞாலம் பலவினிலும் நாடோறும் தாம்பிறந்து 
தோன்றி மறையும் தொடர்ப்பாப் பல அனந்தம் ; 
சான்ற உயிர்கள் சமைத்துவிட்டாய் நான் முகனே ! 
சால மிகப்பெரிய சாதனை காண் 

தனை காண் இஃதெல்லாம் ; 
தாலமிசை நின்றன் சமர்த்துரைக்க வல்லார்யார் ? 
ஆனாலும் நின் றன் அதிசயங்கள் யாவினுமே 
கானா முதம்படைத்த காட்சிமிக விந்தையட ! 
காட்டுநெடு வானம் , கடலெல்லாம் விந்தையெனில் 

95 
பாட்டினைப்போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா! 
பூதங்கள் ஒத்துப் புதுமைதரல் விந்தையெனில் 
நாதங்கள் சேரும் நயத்தினுக்கு நேராமோ ? 
ஆசைதரும் கோடி அதிசயங்கள் கண்ட திலே 
ஓசைதரும் இன்பம் உவமையிலா இன்பமன்றோ! 100 
செத்தைக் குயில் புரிந்த தெய்விகத்தீம் பாட்டெனும் ஓர் 
வித்தை முடிந்தவுடன் மீட்டுமறிவு எய்திய நா 
கையினில் வாளெடுத்துக் காளையின் மேல் வீசினேன் ; 
மெய்யில் படு முன்னே விரைந் ( து ) அது தான் ஓடிவிட , 
வன்னக் குயில்மறைய , மற்றைப் பறவையெலாம் 105 


90 


ன் 


, 


30 


குயிற் பாட்டு 


முன்னைப்போற் கொம்பு முனைகளிலே வந்தொலிக்க , 
நாணமில்லாக் காதல் கொண்ட நானும் சிறுகுயிலை 
வீணிலே தேடியபின் வீடுவந்து சேர்ந்துவிட்டேன் . 
எண்ணியெண்ணிப் பார்த்தேன் எதுவும் விளங்கவில்லை ; 
கண்ணிலே நீர்ததும்பக் கானக் குயிலெனக்கே 
காதற் கதையுரைத்து நெஞ்சம் கரைத்ததையும் , 
பேதை நான் அங்குப் பெரிய மயல் கொண்டதையும் , 
இன்பக் கதையின் இடையே தடையாகப் 
புன் பறவை யெல்லாம் புதந்த வியல்பினையும் , 

றைப் பொருள் செய்யா உள்ளத்தைக் காமவனல் 115 
தின்றெனது சித்தம் திகைப்புறவே செய்ததையும் , 
சொற்றைக் குரங்கும் தொழுமாடும் வந்தெனக்கு 
முற்றும் வயிரிகளா மூண்ட கொடுமையையும் , 
இத்தனை கோ லத்தினுக்கும் யான்வேட்கை தீராமல் 
பித்தம் பிடித்த பெரிய கொடுமையையும் 

120 
எண்ணியெண்ணிப் பார்த்தேன் எதுவும் விளங்கவில்லை ;; 
கண்ணிரண்டும் மூடக் கடுந்துயிலில் ஆழ்ந்து விட்டேன் . 


5 


8. நான்காம் நாள் 
நான்காம் நாள் என்னை நயவஞ் * னை புரிந்து 
வான்காதல் காட்டி மயக்கிச் சதிசெய்த 
பொய்மைக் குயிலென்னைப் போந்திடவே கூறிய நாள் 
மெய்மை அறிவிழந்தேன் , வீட்டிலே மாடமிசை 
சித்தந் திகைப்புற்றோர் செய்கை ய றியாமல் 
எத்துங் குயிலென்னை எய் துவித்த தாழ்ச்சியெலாம் 
மீட்டும் நினைத்தங்கு வீற்றிருக்கும் போழ்தினிலே , 
காட்டுத் திசையினில்என் கண்ணிரண்டும் நாடியவா 
வானத்தே ஆங்கோர் கரும்பறவை வந்திடவும் 
யான தனைக் கண்டே , இது நமது பொய்க்குயி லோ ? 
ன் 

று திகைத்தேன் , இருந்தொலைக்கே நின்றதனால் 
நன்று வடிவம் துலங்கவில்லை ; நாடுமனம் 

ங்கதனை விட்டுப் பிரிவதற்கும் ஆகவில்லை ; 
ஓங்கும் திகைப்பில் உயர்மாடம் விட்டு நான் 


10 


நான்காம் நாள் 


31 


எ 


தா 


ன் 


25 


வீதியிலே வந்து நின்றேன் ; மேற்றிசையில் அவ்வுருவம் 15 
சோதிக் கடலிலே தோன் றுகரும் புள்ளியௌக் 
காணுதலும் சற்றே கடுகி யருகேபோய் , 
நாணமிலாப் பொய்க்குயி லோ என்பதனை நன்கறிவோம் 

ற கருத்துடனே யான் விரைந்து சென்றிடுங்கால் 
நின்ற பறவையுந்தான் நேராகப் போயின தால் ; 

20 
யான் நின்றால் தான் நிற்கும் , யான் சென்றால் தான் செல்லும் ; 
மேனி நன் 

ற அருகினிலே மேவாது ; 
வானில் அதுதான் வழிகாட்டிச் சென்றிடவும் 
யான் நிலத்தே சென்றேன் ; இறுதியிலே முன்பு நாம் 
கூறியுள்ள மாஞ்சோலை தன்னைக் குறுகியந்த 
ஊ றிலாப் புள்ளும் அதன் உள்ளே மறைந்ததுவால் ; 
மாஞ்சோலைக் குள்ளே மதியிலிநான் சென்றாங்கே 
ஆஞ்சோதி வெள்ளம் அலையுமொரு கொம்பரின்மேல் 
சின்னக் கருங்குயிலி செவ்வளே வீற்றிருந்து 
பொன்னங் குழலின் புதிய ஒலிதனிலே 

30 
பண்டைப் பொய்க் காதல் பழம்பாட்டைத் தான் பாடிக் 
கொண்டிருத்தல் கண்டேன் , குழைந்தேன் ; எதிரேபோய் , 
நீசக் குயிலே நிலையறியாப் பொய்மையே , 
ஆசைக் குரங்கினையும் அன்பார் எருதினையும் 
எண்ணி நீ பாடும் இழிந்த புலைப்பாட்டை 

35 
நண்ணியிங்கு கேட்க நடத்திவந்தாய் போலும் எனை " 

று சினம்பெருகி ஏதேதோ சொல்லுரைத்தேன் ; 
கொன்றுவிட நெஞ்சிற் குறித்தேன் ; மறுபடியும் 
நெஞ்சம் இளகி நிறுத்திவிட்டேன் ; ஈங்கிதற்குள் , 
வஞ்சக் குயிலி மனத்தை இரும்பாக்கிக் 
கண்ணிலே பொய்ந்நீர் கடகடெனத் தாலூாற்றப் 
பண்ணிசைபோல் இன் குரலால் பாவியது கூறிடுமால் 
ஐயனே , என்னுயிரின் ஆசையே , ஏழையெனை 
வையமிசை வைக்கத் திருவுளமோ ? மற் ( று ) எனையே 
கொன்றுவிடச் சித்தமோ ? கூறீர் ஒருமொழியில் ! 45 
அன்றில் சிறுபறவை ஆண்பிரிய வாழாது ; 
ஞாயிறு தான் வெம்மைசெயில் நாண் மலர்க்கு வாழ்வுளதோ ? 
தாயிருந்து கொன்றால் சரண்மதலைக் ( கு ) ஒன்றுளதோ ? 


என் 


32 


குயிற் பாட்டு 


தேவர் சினந்து விட்டால் சிற்றுயிர்கள் என்னாகும் ? 
ஆவற் பொருளே ! அரசே ! என் ஆரியரே ! 

50 
சிந்தையில் நீர் என்மேற் சினங்கொண்டால் மாய்ந்திடு 

(வேன் 
வெந்தழலில் வீழ்வேன் , விலங்குகளின் வாய்ப்படுவேன் , 
குற்றம் நீர் என்மேற் கொணர்ந்ததனை யானறிவேன் 
குற்றம் துமைக் கூறுகிலேன் , குற்றமிலேன் யானம்ம ! 
புன்மைக் குரங்கைப் பொதிமாட்டை நான் கண்டு 
மென்மையுறக் காதல் விளையாடினேன் என்றீர் ; 
என்சொல்கேன் ! எங்ஙனுய்வேன் ! ஏது செய்கேன் , ஐயனே ! 
நின்சொல் மறுக்க நெறியில்லை , ஆயிடினும் 
என்மேல் பிழையில்லை, யாரிதனை நம்பிடுவார் ? 
நின்மேல் சுவை முழுதும் நேராகப் போட்டுவிட்டேன் 60 
வெவ்விதியே ! நீ என்னை மேம்பா ( டு ) உறச்செய்து 
செவ்வி தின் ஈங் ( கு ) என்னை என்றன் வேந்தனொடு சேர்த் 

( திடினும் , 
அல்லா ( து )என் வார்த்தை அவர்சிறிதும் நம்பாமே 
புல்லாக எண்ணிப் புறக்கணித்துப் போய்விட , நான் 
கணத்தே தீயில் அழிந்துவிழ நேர்ந்திடினும் , 

65 
எக்கதிக்கும் ஆளாவேன் , என்செய்கேன் ? வெவ்விதியே ! 


* 


9. குயில் தனது முன்பிறப்பின் கதையை 

மொழிதல் 
தேவனே ! என்னருமைச் செல்வமே! என்னுயிரே! 
போவதன் முன்னொன் று புகல்வதனைக் கேட்டருள்வீர் ! 
முன்னம் ஒரு நாள் முடி நீள் பொதியமலை 
தனன நானும் தனியே ஓர் சோலைதனில் 
மாங்கிளையில் ஏதோ மன திலெண்ணி வீற்றிருந்தேன் 
ஆங்குவந்தார் ஓர் முனிவர் ; ஆரோ பெரியரென் 
பாதத்தில் வீழ்ந்து பரவினேன் ; ஐயர் எனை 
ஆதரித்து வாழ்த்தி யருளினார் ; மற்றதன் பின் , 
" வேத முனிவரே ! மேதினியில் கீழ்ப்பறவைச் 
சாதியிலே நான் பிறந்தேன் ; 

தன் ; சா 

திக் குயில்களைப்போல் 


குயில் ...... கதையை மொழிதல் 


33 


கூ 


இல்லாமல் என் றன் இயற்கை பிறிதாகி , 
எல்லார் மொழியும் எனக்கு விளங்குவதேன் ? 
மானுடர்போல் சித்த நிலை வாய்த்திருக்கும் செய்தியேன் ? 
யானுணரச் சொல்வீர் எனவணங்கிக் கேட்கையிலே , 

கின் றார் ஐயர் : குயிலே ! கேள் , முற்பிறப்பில் 
வீ றுடைய வெந்தொழிலார் வேடர் குலத்தலைவன் 
வீர முருகன் எனும் வேடன் மகளாகச் 
சேர வள நாட்டில் தென்புறத்தே ஓர்மலையில் 
வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ ; நல்லிளமை 
முந்தும் அழகினிலே மூன் அதமிழ் நாட்டில் 
யாரும் நினக்கோர் இணையில்லை என் றிடவே 
சீருயர நின்றாய் ; செழுங்கான வேடரில்உள் 
மாமன் மகனொருவன் , மாடன் எனும் பேர் கொண்டான் , 
காமன் கணைக் ( கு ) இரையாய் நினனழகைக் கண்டுருகி , 
நின்னை மணக்க நெடு நாள் விரும்பி , அவன் 
பொன்னை மலரைப் புதுத்தேனைக் கொண் ( டு ) உனக்கு 
நித்தம் கொடுத்து , நினைவெல்லாம் நீயாகச் 
சித்தம் வருந்துகையில் , தேமொழியே ! நீயவனை 
மாலையிட வாக்களித்தாய் ; 

ய் ; 

மையலினால் இல்லை ; அவன் 
சால வருந்தல் சகிக்காமல் சொல்லிவிட்டாய் ; 

30 
ஆயிடையே நின்றன் அழகின் பெருங்கீர்த்தி 
தயமெங்கும் தான் பரவத் தேன் மலையின் சார்பினில் ஓர் 
வேடர்கோன் , செல்வமும் நல் வீரமுமே தானுடையான் , 
நாடனைத்தும் அஞ்சி நடுங்கும் செயலுடையான் , 
மொட்டைப் புலியனுந்தன் மூத்த மகனான 

35 
நெட்டைக் குரங்கனுக்கு நேரான பெண்வேண்டி , 
தின்னை மணம்புரிய நிச்சயித்து , நின்னப்பன் 
ன்னையணுகி , நின்னோர் தையலையென் பிள்ளைக்குக் 
கண்ணாலஞ் செய்யும் கருத்துடையேன் என் றிடலும் , 
எண்ணாப் பெருமகிழ்ச்சி எய்தியே , நின் தந்தை 
ஆங்கே உடம்பட்டான் ; ஆறிரண்டு நாட்களிலே 
பாங்கா மணம்புரியத் தாமுறுதி பண்ணிவிட்டார் ; 
பன்னிரண்டு நாட்களிலே பாவையுனைத் தேன் மலையில் 
அன்னியன் கொண்டு ) ஏகிடுவான் என்னும் அதுகேட்டு , 


34 


குயிற் பாட்டு 


மாடன் மனம் புகைந்து மற்றை நாள் உன்னைவந்து 45 
நாடிச் சினத்துடனே நானா மொழிகூற 
நீயும் அவனிடத்தே நீண்ட கருணையினால் , 
" காயும் சினந்தவிர்ப்பாய் , மாடா ! கடுமையினால் 
நெட்டைக் குரங்கனுக்குப் பெண்டாக நேர்ந்தாலும் , 
கட்டுப் படி அவர் தம் காவலிற்போய் வாழ்ந்தாலும் 50 
மாதம் ஒரு மூன்றில் மருமம் சிலசெய்து 
பேதம் விளைவித்துப் பின்னிங்கே வந்திடுவேன் ; 
தாலி தனை மீட்டும் அவர் தங்களிட மேகொடுத்து 
நாலிரண்டு மாதத்தே நாயகனா நின்றனையே 
பெற்றிடுவேன் ; நின்னிடத்தே பேச்சுத் தவறுவனோ? 55 
மற்றிதனை நம்பிடுவாய் மாடப்பா ன் றுரைத்தாய் ; 

தலினால் இல்லை , கருணை யினால் இஃதுரைத்தாய் ; 
மாதரசாய் வேடன் மகளான முற்பிறப்பில் 
சின்னக் குயிலி 

யிலியென் செப்பிடுவார் நின் நாமம் ; 
பின்னர்ச் சிலதினங்கள் சென்றதன்பின் பெண்குயிலி , 60 
நின்னொத்த தோழியரும் தீயும் ஒரு மாலையிலே 
மின்னற் கொடிகள் விளையாடு தல் போலே 
காட்டி னிடையே களித்தாடி நிற்கையிலே , 
வேட்டைக் கெனவந்தான் வெல்வேந்தன் சேரமான் 
தன்னருமை மைந்தன் ; தனியே , துணை பிரிந்து 

65 
மன்னவன் றன் மைந்தன் ஒரு மானைத் தொடர்ந்து வரத் 
தோழியரும் நீயும் தொகுத்து நின் 

தாகுத்து நின்றாடுவதை 
வாழியயவன் கண்டுவிட்டான் ; மையல் கரைகடந்து 
நின்னைத் தனக்காக நிச்சயித்தான் ; மாது தீ 
மன்னவனைக் கண்டவுடன் மாமோகங் கொண்டுவிட்டாய் ; 70 
நின்னையவன் நோக்கினான் ; நீயவனை நோக்கி தின்றாய் ; 
அன்னெ 

நாக்கினிலே ஆவி கலந்துவிட்டீர் ; 
தோழியரும் வேந்தன் சுடர்க் காலத்தான் கண்டே 
ஆழியரசன் அரும் புதல்வன் போலும் என்றே 
அஞ்சி மறைந்துவிட்டார் . ஆங்கவனும் தின்னிடத்தே , 75 
வஞ்சித் தலைவன் மகன் யான் எனவுரைத்து , 
வேடர் தவமகளே . விந்தை யழகுடையாய் , 
ஆடவனாத் தோன்றி யதன் பயனை இன்று பெற்றேன் ; 


ே 


குயில் .... கதையை மொழிதல் 


கண்டதுமே நின்மிசை நான் காதல் கொண்டேன் 

( என் றிசைக்க , 
மண்டு பெருங்காதல் மனத்தடக்கி நீமொழிவாய் : 80 
" ஐயனே ! உங்கள் அரண் மனையில் ஐந் நூறு 
தையலருண் டாம் ; அழகில் தன்னிகரில் லாதவராம் ; 
கல்வி தெரிந்தவராம் ; கல்லுருகப் பாடுவராம் ; 
அன்னவரைச் சேர்ந்தே நீர் அன்புடனே வாழ்ந் 

பாழ்ந்திருப்பீர் ; 
மன்னவரை வேண்டேன் மலைக்குறவர் தம்மகள்யான் ; 85 
கொல்லும் அடற்சிங்கம் குழிமுயலை வேட்பதுண்டோ ? 
வெல்லுதிறல் மாவேந்தர் வேடருள் ளோ பெண்ணெடுப்பார் ? 
பத்தினியா வாழ்வ ( து ) அல்லால் பார்வேந்தர் தாமெனினும் 
நத்தி விலைமகளா நாங்கள் குடி போவதில்லை ; 
பொன்னடியைப் போற்று 
யைப் போற்றுகின்றேன் , 
கின்றேன் , போய்வ 

போய்வருவீர் ; 

( தோழியரும் 90 
என்னைவிட்டுப் போயினரே , என் செய்கேன் ? என்று நீ 
நெஞ்சம் கலக்கமெய்தி நிற்கையிலே , வேந்தன் மகன் 
மிஞ்சு நின் தன் காதல் விழிக்குறிப்பி னாலறிந்தே 
பக்கத்தில் வந்து பளிச்சென் ( று ) - ன துகன்னம் 
செக்கச் சிவக்க முத்தமிட்டான் ; சினங்காட்டி 

95 
நீவிலகிச் சென்றாய் ; நெறியேது காமியர்க்கே ? 
தாவி நின்னை வந்து தழுவினான் 

மார்பிறுக ; 
நின்னை யன்றி ஓர்பெண் நிலத்திலுண்டோ ? என் றனுக்கே 
பொன்னே , ஒளிர்மணியே , புத்த புதே , இன்பமே , 
நீயே மனைய ட்டி , நீயே அரசாணி , 
நீயே துணை எனக்கு , நீயே குல தெய்வம் ; 
ன்னையன்றிப் பெண்ணை நினைப்பேனோ ? வீணிலே 
என்னை நீ ஐயுறுதல் ஏ துக்காம் ? இப்பொழுதே 
நின் மனைக்குச் சென்றிடுவோம் , நின் வீட்டில் உள் ளோர்பால் 
என் மனத்தைச் சொல்வேன் , எனது நிலையுரைப்பேன் , 105 
வேத நெறியல் விவாகம் உனைச் செய்து கொள்வேன் ,, 
மாதரசே ! என்று வலக்கை தட்டி வாக்களித்தான் ; 
பூரிப்புக் கொண்டாய் , புளகம் நீ எய்திவிட்டாய் ; 
வாரிப் பெருந்திலை போல் வந்த மகிழ்சியிலே 
நாணந் தவிர்ந்தாய் ; தனவே தவி ந்தவளாய் , 


36 


குயிற் பாட்டு 


காணத் தெவிட்டாதோர் இன்பக் கனவினிலே 
சேர்ந்துவிட்டாய் ; மன்னவன் றன் திண்டோளை நீ யுவகை 
ஆர்ந்து தழுவி அவனிதழில் தேன் பருகச் 
சிந்தைகொண்டாய் ; வேந்தன் மகன் , தேனில்விழும் 

( வண்டினைப் போல் 
விந்தையுறு காந்தமிசை வீழும் இரும்பினைப்போல் 115 
ஆவலுடன் நின்னை த்தழுவியே , ஆங்குனது 
கோவை யிதழ்பருகிக் கொண்டிருக்கும் வேளையிலே , 
சற்று முன்னே ஊரினின்று தான் வந்திறங்கியவன் , 
மற்று நீ வீட்டைவீட்டு மாதருடன் காட்டினிலே 
கூத்தினுக்குச் சென்றதனைக் கேட்டுக் குதூகலமாய் 120 
ஆத்திரந்தான் மிஞ்சி நின்னை ஆங்கெய்திக் காணவந்தான் , 
நெட்டைக் குரங்கன் நெருங்கிவந்து பார்த்துவிட்டான் ; 
பட்டப் பகலிலே , பாவிமகள் செய்தியைப் பார் ! 
கண்ணாலங் கூட இன்னும் கட்டி முடியவில்லை ; 
மண்ணாக்கி விட்டாள் ! என் மானம் தொலைத்து விட்டாள் ! 125 
* நிச்சய தாம்பூலம் நிலையா நடந்திருக்கப் 

றுக்கி செய்த பேதகத்தைப் பார்த்தாயோ ! 
ன் 

று மனதில் எழுகின்ற தீயுடனே 
நின்று கலங்கினான் நெட்டைக் குரங்கனங்கே ; 
மாப்பிளைதான் ஊருக்கு வந்ததையும் , பெண்குயிலி 130 
தோப்பிலே தானுந்தன் தோழிகளு மாச்சென்று 
பாடி விளையாடும் பண்புகேட் டேகுரங்கன் 
ஓடி யிருப்பதோர் உண்மையையும் மாடனிடம் 
யாரோ உரைத்து விட்டார் ; ஈரிரண்டு பாய்ச்சலிலே 
நீரோடும் மேனி நெருப்போடுங் கண்ணுடனே 

135 
மாடன் அங்கு வந்து நின்றான் மற் ( று ) இதனைத்தேன் மலையின் 
வேடர்கோன் மைந்தன் விழிகொண்டு பார்க்கவில்லை ; 
நெட்டைக் குரங்கன் அங்கு நீண்ட மரம்போலே 
எட்டி நிற்குஞ் செய்தி இவன் பார்க்க நேரமில்லை ; 
அன்னியனைப் பெண்குயிலி ஆர்ந்திருக்கும் செய்தியொன்று 

140 
தன்னையே இவ்விருவர் தாங்கண்டார் , வேற்றியார் ; 
மாடனதைத் தான் கண்டான் , மற்றவனும் அங்ஙனமே; 


குயில் .... கதையை மொழிதல் 


37 


மாடன் வெறிகொண்டான் , மற்றவனும் அவ்வாறே ; 
காவலன் றன் மைந்தனும் அக்கன் னிகையுந் தானும் அங்கு 
தேவசுகம் கொண்டு விழியே திறக்கவில்லை ; 

145 
ஆவிக் கலப்பின் அமுத சுக 

சுகந்தனிலே 
மேவியங்கு மூடி யிருந்த விழி நான்கு ; 

ங்கவற்றைக் கண்டமையால் ஆவியிலே தீப்பற்றி 
ஓங்கும் பொறிகள் உதிர்க்கும் விழி நான்கு ; 
மாடனுந்தன் வாளுருவி மன்னவனைக் கொன்றிடவே 150 
ஓடிவந்தான் ; நெட்டைக் குரங்கனும்வாள் ஓங்கிவந்தான் ; 
வெட்டிரண்டு வீழ்ந்தனகாண் வேந்தன் முதுகினிலே ; 
சட்டெனவே மன்னவனும் தான் திரும்பி வாளுருவி 
-வீச்சிரண்டில் ஆங்கவரை வீழ்த்தினான் ; வீழ்ந்தவர்தாம் 
பேச்சிழந்தே அங்குப் பிணமாக் கிடந்து விட்டார் ; 155 
மன்னவனும் சோர்வெய்தி மண்மேல் விழுந்துவிட்டான் 
பின்னவனை நீயும் பெருந்துயர்கொண் டேமடியில் 
வாரி எடுத்துவைத்து வாய்புலம்பக் கண்ணிரண்டும் 
மாரி பொழிய மனமழிந்து நிற்கையிலே , 
கண்ணை விழித்( து )உனது காவலனும் கூறுகின்றான் ; 160 
" பெண்ணே . இனிநான் பிழைத்திடேன் ; சில்கணத்தே 
ஆவி துறப்பேன் , அழுதோர் பயனில்லை ; 
சாவிலே துன்பமில்லை ; தையலே , இன்னமும் நாம் 
"ஆமியிலே தோன் றிடுவோம் ; பொன்னே ! நினைக்கண்டு 
காமுறுவேன் ; நின்னைக் கலந்தினிது வாழ்ந்திடுவேன் ; 165 
இன்னும் பிறவியுண்டு ; மாதரசே ! இன்பமுண்டு ; 
நின்னுடனே வாழ்வன் இனி நேரும் பிறப்பினிலே 

ன் று சொல்லிக் கண்மூடி , இன்பமுறு புன்னகைதான் 
நின்று முகத்தே நிலவு தர மாண்டனன்காண் ; 
மாடன் அங்குச் செய்ததோர் மாயத்தால் இப்பொழுது 
பீடையுறு புன் வடிவம் பேதையுனக்( கு ) எய்தியது ; 
ஈழி நின் றான் மன்னவனும் தொண்டை வள நாட்டில் 
ஆழிக் கரையின் அருகேயோர் பட்டினத்தில் 
மானிடனாத் தோன்றி வளருகின் றான் ; நின்னையொரு 
கானிடத்தே காண்பான் ; கனிந்து நீ பாடு நல்ல 

175 
பாட்டினைத்தான் கேட்பான் ; பழவினையின் கட்டினால் 


38 


குயிற் பாட்டு 


மீட்டு தின்மேல் காதல்கொள்வான் , மென் குயிலே ! என்றத் 


தென்பொதியை மாமுனிவர் செப்பினார் ; சாமீ ! 
குயி லுருவம் கொண்டேன்யான் , கோமா மேன்மை 
பயிலு மனிதவுருப் பற்றி நின்றான் , எம்முள்ளே 

180 
காதலிசைந் தாலும் கடிமணந்தான் கூடாதாம் ; 
சாதற் பொழுதிலே தார்வேந்தன் கூறிய சொல் 
பொய்யாய் முடியாதோ ? என் றிசைத்தேன் . புன்னகையில் 
ஐயர் உரைப்பார் : - அடிபேதாய் ! இப்பிறவி 
தன்னிலும் நீ விந்தகிரிச் சார்பினிலோர் வேடனுக்குக் 185 . 
கன்னியெனத் தான் பிறந்தாய் கர்ம வசத்தினால் , 
மாடன் குரங்கன் இருவருமே வன் பேயாக் 
ஈடுமலை சுற்றி வருகையிலே கண்டுகொண்டார் 
நின்னையங்கே , இப்பிறப்பில் நீயும் பழமைபோல் 
மன்னனையே சேர்வையென்று தாஞ்சூழ்ந்து மற்றவரும் 190 
நின்னைக் குயிலாக்கி நீசெல்லும் திக்களெல்லாம் 
நின் னே சுற்றுகின்றார் ; நீ இதனைத் தேர்கிலையோ ? 
என்றார் ; விதியே ! இறந்தவர்தாம் வாழ்வாரை 
நின் று துயருறுத்தல் நீதியோ பேய்களெனைப் 
பேதைப் படுத்திப் பிறப்பை மறப்புறுத்தி 

195 
வாதைப்படுத்தி வருமாயில் யானெனது 
காதலனைக் காணுங்கால் , காய்சினத்தால் ஏதேனும் 
தீதிழைத்தால் என் செய்வேன் ? தேவரே! மற்றிதற்கோர் 
ரற்றிலையோ ? என்று மறுகி நான் கேட்கையிலே , 
தற்றமுறு மா முனிவர் செப்புகின்றார் : -- பெண் குயிலே !200 
தொண்டைவள நாட்டிலோர் சோலையிலே வேந்தன்மகன் 
கண்டுன து பாட்டில் கருத்திளகிக் காதல் 
நேசம் மிகுதியுற்று நிற்கையிலே , பேயிரண்டும் 
மோசம் மிகுந்த முழுமாயச் செய்கையால 
செய்து பல பொய்த்தோற்றம் காட்டித் திறல்வேந்தன் 205 
ஐயமுறச் செய்துவிடும் , ஆங்கவதும் நின்றனையே 
வஞ்சுகியென் ( று ) எண்ணி மதிமருண்டு தின்மீது 
வெஞ்சினந்தான் எய்திநினை விட்டுவிட நிச்சயிப்பான் ; 
பிந்தி விளைவதெல்லாம் பின்னே நீ கண்டுகொள்வாய் ; 


குயில் .... கதையைமொழிதல் 


39 


ன்றால் 


அன்புட 


சந்தி செபம் செய்யும் சமய மாய் விட்டது என்றே 

210 
காற்றில் மறைந்து சென்றார் மா முனிவர் ; காதலரே ! 
மாற்றி உரைக்கவில்லை ; மா முனிவர் சொன்ன தெல்லாம் 
அப்படியே சொல்லிவிட்டேன் ; ஐயோ ! திருவுளத்தில் 
எப்படி நீர் கொள்வீரோ ? யானறியேன் , ஆரியரே ! 
காதல் அருள் புரிவீர் , காதலில்லை என்றிடிலோ , 
சாதல் அருளித்தேமது கையால் கொன்றிடுவீர் ! " 
என்று குயிலும் 

லும் எனது கையில் வீழ்ந்ததுகாண் ; 
கொன்றுவிட மனந்தான் கொள்ளுமோ ? பெண்ணென் 
பேயும் இரங்காதோ ? பேய்கள் இரக்கமின்றி 
மாயமிழைத் தால் அதனை மானிடனும் கொள்ளுவதோ ? 220 
காதலிலே யம் கலந்தாலும் நிற்பதுண்டோ ? 
மாதர் அன்பு கூ றில் மனமிளகார் இங்குளரோ ? 

னே யானும் அருங்குயிலைக் கைக்கொண்டு 
முன்புவைத்து நோக்கியபின் மூண்டுவரும் இன்பவெறி 
கொண்ட தனை முத்தமிட்டேன் ; கோகிலத்தைக் காணவில்லை ; 

225 
விண்டுரைக்க மாட்டாத விந்தையடா ! விந்தையடா ! 
ஆசைக்கடலின் அமுதடா ! அற்புதத்தின் 
தேசமடா ! பெண்மைதான் தெய்விகமாம் காட்சியடா! 
பெண்ணொருத்தி அங்கு நின்றாள் ; பேருவகை கொண்டு தான் 
கண்ணெடுக்காது ) என்னைக் கணப்பொழுது நோக்கினாள் 

230 
சற்றே தலை குனிந்தான் சாமீ ! இவள் அழகை 
எற்றே தமிழில் இசைத்திடுவேன் ? கண்ணிரண்டும் 
ஆளை விழுங்கும் அதிசயத்தைக் கூறுவனோ ? 
மீள விழியின் மிதந்த கவிலை 

தயெலாம் 
சொல்லில் அகப்படுமோ ? தூயசுடர் முத்தையொப்பாம் 235 
பல்லில் கனியிதழில் பாய்ந்த திலவினையான் 
என்றும் மறத்தல் இயலுமோ ? பாரின்மிசை 
நின் றதொரு மின் கொடிபோல் நேர்த்தமணிப் பெண்ணரசின் 
மேனி நலத்தினையும் வெட்டினையும் கட்டினையும் 
தேனில் இனியாள் திருத்த நிலையினையும் 

240 
மற்றவர்க்குச் சொல்ல வசமாமோ ? ஓர் வார்த்தை 


40 


குயிற் பாட்டு 


கற்றவர்க்குச் சொல்வேன் ; கவிதைக் களிபிழிந்த 
பற்றினிலே , பண்கூத்( து ) எனுமிவற்றின் சாரமெலாம் 
ஏற்றி அதனோடே இன்னமுதைத் தான்கலந்து , 
காதல் வெயிலிலே காயவைத்த கட்டியினால் 

245 
மாதவளின் மேனி வகுத்தான் பிரமன் என்பேன் ; 
பெண்ணவளைக் கண்டு பெருங்களிகொண் 

காண் ( டு ) ஆ 

ஆங்கனே 
தண்ணித் தழுவி நறுங்கள் ளிதழினையே 
முத்தமிட்டு முத்தமிட்டு மோகப் பெருமயக்கில் 
சித்தம் மயங்கிச் சிலபோழ் ( து ) இருந்தபின்னே , 

250 
பக்கத் திருந்தமணிப் பாவையுடன் சோலையெலாம் 
ஒக்க மறைந்திடலும் , ஓகோ ! எனக்கதறி 
வீழ்ந்தேன் ; பிறகு விழிதிறந்து பார்க்கையிலே 
சூழ்ந்திருக்கும் பண்டைச் சுவடி . , எழுதுகோல் , 
பத்திரிகைக் கூட்டம் , பழம்பாய் வரிசையெல்லாம் 255 
ஒத்திருக்க நாம் வீட்டில் உள்ளோம் எனவுணர்ந்தேன் ; 
சோலை , குயில் , காதல் , சொன்னகதை யத்தனையும் 
மாலை யழகின் மயக்கத்தால் உள்ளத்தே 
தோன் றியதோர் கற்பனையின் சூழ்ச்சியென்றே கண்டு 

( கொண்டேன் 
ற தமிழ்ப்புலவீர் ! கற்பனையே யானாலும் ,, 

260 
வேதாந்த மாக விரித்துப் பொருளுரைக்க 
யாதானும் சற்றே இடமிருந்தால் கூ றீரோ ? 


குறிப்புரை 
குயிற் பாட்டு - குயிலது பாட்டு - ஆறாம் வேற்றுமைத் 
தொகை நிலைத்தொடர் . குயிலைப்பற்றிய பாட்டு - இரண்டாம் 
வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை . 


s 


1. சோலைக்குயில் 
( 1 - 5) ) பரிதி - சூரியன் , மோகனம் - மயக்கம் , திரை - அலை . 

{ 6 - 10 ) தென் புதுவை அழகிய புதுச்சேரி என்னும் ஊர் 
புதுவை - புதுச்சேரி என்பதன் மரூஉ . நத்தம் - நகரைச் சார்ந்த 
சிற்றூர். அந்த மாஞ் சோலை - அந்த மாமரங்கள் நிறைந்த சோலை , 
அந்தம் ஆம் சோலை - அழகிய சோலை . 

( 11 - 15 ) விருந்து - புதுமை , பெட்பு - விருப்பம் , புளகம் 
உற - மயிர்க்கூச்செறிய , உள்ளத்து அனல் - காமத்தீ . 

( 16- 20 ) வானத்து மோகினியாள் - தேவர் உலகத்துப் பெண் . 
குயில் கூவிய ஓசையின்பம் குயிலின் இசை வருணிக்கப் 
படுகிறது . 

( 21 - 25 ) விந்தை - வியக்கத்தக்க செயல் , முன்னி - எண்ணி , 
நெட்டைக் கனவு - நீண்ட சொப்பனம் , கன்னிக்குயில் - இளமைப் 
பருவமுடைய குயில் , கா - சோலை . 

( 26 - 30 ) குயில் பேட்டை - பெண் குயிலை . களி - மகிழ்ச்சி - 
நாதக் கனல் - குயிலின் இசையாகிய நெருப்பு : உருவகம் . 

(( 31 - 36 ) அமரர் - தேவர் , மரித்தல் இல்லாதவர் , தொக்க - 
பொதிந்த , அவனி - உலகம் , உலக மக்களைக் குறித்தது : இடவாகு 
பெயர் , மேதினியீர் - உலக மக்களே . 


2. குயிலின் பாட்டு 
எல்லை காணல் - முடிவைக் காண முயலுதல் , நலிவு - குறைவு , 
சேதம் -- அழிவு , கூளம் - குப்பை , பண் - இசை , புரை - குற்றம் 
உடைவு - தளர்ச்சி , இறுதி - அழிவு , வாடல் - வருந்துதல் , விழல் - 
வீண் . 

3. குயிலின் காதற் கதை 
( 1 - 5 ) மோகனப்பாட்டு - காதல் மயக்கம் தரும் குயிலின் 
பாட்டு , ஏக மவுனம் - ஒரே அமைதி , இணைந்தனவால் - இணைந் 
தன - சேர்ந்து காணப்பட்டன . ஆல் : அசை , 


குயிற் பாட்டு 





- 


( 6 - 10 ) பேடே - பெண்பறவையே , திரவியம் - செல்வம் , 
பீழை - துயரம் . 

( 11 - 15 ) மாயச் சொல் - அறிவை மயக்கும் வார்த்தை 
காதல் என்னும் சொல் , தவித்தல் - வாடுதல் , புள் - பறவை , 
மையல் - காம மயக்கம் .. 

( 16 - 20 ) எய்துகிலா - அடையப் பெறாத , நாண் - வெட்கம் , 
கானக்குயிலி - சோலைக்குயில் , மானக் குலைவு - வெட்கக் கேடு . 

( 21 - 25 ) அவனி - உலகம் , சினம் - கோபம் . 

( 26 - 30 ) பேறு - திறமையாகிய செல்வம் , நெஞ்ச வழக்கு - 
மன எண்ணம் , கலகல - இரட்டைக்கிளவி . 


( 31 - 3 ) ஓலம் - சத்தம் , ஊன் - உடம்பு : சினையாகு பெயர் , 
தேன் வாரி - தேனாகிய வெள்ளம் - உருவகம் , ஏற்ற நீர்ப் பாட்டு 
ஏற்றம் இறைப்பவர் பாடும் இசைப் பாட்டு , ஏற்றப் பாட்டிற்கு 
எதிர்ப்பாட்டில்லை என்பது பழமொழி . 

( 31 - 40 ) கோல் தொடியார் - திரண்ட வளையல்களையணிந்த 
பெண்கள் , குக்குவென - பாடும் ஒலிக்குறிப்பு , சுண்ணம்- வாசனைப் 
பொடி , பண்ணை மடவார் - வயலில் வேலை செய்யும் பள்ளியர் , 
கொட்டி- கைகளைக் கொட்டி , கும்மியடித்து . அமுதப்பாட்டு -- 
தேவாமுதம் போன்ற இனிய பாடல் : உவமைத் தொகை . 

( 4 ! - 45 ) வேயின் குழல் - புல்லாங்குழல் , நா . நாக்கு . 

( 46 - 50 ) நெடுநோக்கு - நீண்ட பார்வை , மஞ்சரே - ‘ மைந் 
தரே என்பதன் போலி - வீரரே . 

( 51 - 55 ) போழ்து - பொழுது என்பதன் விருத , இன்பச் 
சுரம் - காதல் நோய் : உருவகம் . 

( 56 - 60 ) பல்லவி - இசைப் பாட்டின் முதல் உறுப்பு ; அது 
திரும்பத் திரும்ப இசைப்பது , விள்ளா - பிளக்குமாறு , திகைப்பு 
தடுமாற்றம் . 

( 61 - 65 ) நெடிது உயிர்த்து- பெருமூச்சு விட்டு , சோதித் 
திருவிழியீர் ! - ஒளியும் அழகும் பொருந்திய கண்களையுடைய 
வரே , நாவாய் - தோணி . 

( 66 - 70 ) அளவளாய் - கலந்து பழகி , பறி கொண்டு - பறித் 
துக் கொண்டு - கவர்ந்து , பறி 

கவர்ந்து , பறி - முதனிலைத் தொழிற் பெயர் . 


குறிப்புரை 


43 


( 71 - 75 ) காதலர்க்குப் பிரிவு என்பது ஒரு நாள் ஒரு யுக 
மாக இருக்கும் . கொடு - கொண்டு என்பதன் தொகுத்தல் விகாரம் . 

தாங்க முடியாத . 


* 


தேறா 


4. காதல் வேதனை 
( 1 - 5 ) கனவு நனவு என்று அறியேன் - கனவோ நனவோ 
என்பதைத் தெரியேன் , களி - பித்து , காமனார் - மன்மதன் , 
கொம்புக் குயிலி - மரக்கொப்பில் இருந்த குயில் . 

( 6 - 10 ) போந்து - வந்து : புகுந்து என்பதன் மரூஉ , தறி - 
நெசவுக் கருவி - கட்டுத்தறி . 

( 11.15 ) நீளச்சிலை - பெரிய வில் . தீம்பாட்டு -இனிய பாடல் , 
சாயை - விழல் , இந்திர மாசாலம் - மாய வித்தை . 

( 16 - 20 ) உட்கருவிகளாகிய மனம் , புத்தி , சித்தம் , அகங் 
காரம் - இவை அந்தக் கரணங்கள் எனப்படும் ; சூத்திரம் - சூத் 
திரச் கயிறு பொம்மையை ஆட்டுபவன் கையிற் பிடித்த கயிறு : 
கடுகவும் - வேகமாக , நீலி - நீலநிறமுடைய குயில் . 

( 21 - 27 ) செஞ்ஞாயிறு ; செம்மை + ஞாயிறு ) - பண்புத்தொகை 
சூரியன் ; ஈண்டும் - வந்து கூடும் , 

கடந்த - அளவுக்கு 
மிஞ்சிய , கோணம் - மூலை . 


5. குயிலும் குரங்கும் 
( 1 - 5 ) சுற்று முற்றும் - பக்கமெல்லாம் , தொல் விதி - பழ 
மையான விதி . 

( 6 - 10 ) பித்தர் - காமப்பித்துப் பிடித்தவர் , கேண் மின் 
கேளுங்கள் : ரவற்பன்மை வினைமுற்று , பதைக்கும் - நடுங்கும் . 

( 11 - 15 ) விம்மி - பொருமி , இரங்கும் - வருந்தும் . 
( 16-20 ) சிந்த - கொன்று விட , ஒளிந்து - மறைந்து . 

( 21 - 25 ) வானரரே -குரங்காரே வால் + நரர் = வானரர் ; ஈடு 
அறியா - ஒப்பில்லாத , ஏந்தலே - தலைவரே, ஏந்தல் - ஆண்பால் 
சிறப்புப் பெயர் ; மையல் - காதல் மயக்கம் .. 

( 26 - 30 ) வகுத்தல் - அமைத்தல் , வாயில் - வழி , விண்டு 
உரைக்கும் வாய் திறந்து பேசும் , குரங்கு கூனிக்குந்தியிருக்கும் 
இயல்புடையது . 


44 


குயிற் பாட்டு 


-- 


( 31 - 35 ) பட்டு மயீர் - பட்டுப்போன்ற மெல்லிய உரோமம் : 
உவமைத் தொகை ; எட்டு உடை எட்டு வகையான ஆடைகள் . 

( 36 - 40 ) நேர்வதற்கு - ஒப்பாவதற்கு , எத்தை - எதனை 

(43. -- 45 ) ஈனம் - இழிவு - குற்றம் . கச்சை - அரைக்கச்சை : 
ஆடவர் இடையில் கட்டுவது ( Belt ) , பாகை - தலைப்பாகை , 
திருவால் - அழகிய வால் . 

( 46 - 50 ) போசனம் - உணவு , சாதுரியம் - திறமை , நேமத் 
தவம் - முறையாகச் செய்த தவம் , நியமம் - நேமம் என்று 
ஆயிற்று . 

( 51 - 55 சீர்த்தி - சிறப்பு , ஆரியர் - சிறந்தவர் , மைக்குயிலி - 
கருநிறக் குயில் . நீசக்குயில் - இழிந்த குண முடைய குயில் . 

( 56 - 60) இசை இன்பம் இத்தகைய தென விளக்கும் பகுதி . 
வற்றல் குரங்கு உடல் மெலிந்த குரங்கு , வெறி - மயக்கம் . 

( 61 - 65 ) பிறாண்டி - காலாலும் கையாலும் தோண்டி ,, வாரி 
இறைத்தல் - அள்ளி வீசுதல் . 

( 665 - 70 ) கதி - நிலை , ஆற்றுகிலேன் - பொறுக்கமாட்டேன் , 
களியுறுவேன் 

வேன் - இன்பம் அடைவேன் . 
( 71 - 75 ) புண் செய் - வருத்த . 

( 76 - 80 ) மாயம் - வஞ்சகம் , தொகை தொகையா - கூட்டம் 
கூட்டமாக , வெள்ளறிவு - அறியாமை . 


6. இருளும் ஒளியும் 
( 1 - 5 ) ஞாயிறு - சூரியன் , மோனம் 

சூரியன் , மோனம் - மௌனம் - அமைதி , 
மொய்ம்பு - வலி , உய்யும் வழி - தப்பும் வகை . 

( 6 - 10 ) பிரக்கினை - உணர்ச்சி , மூர்ச்சை நிலை - மயக்கம் , 
வெளிறும் முன் - வெளுக்கும் முன்னால் , பொழுது விடியும் 
முன்பு , வைகறை ; இரவின் கடைசிப் பகுதி - கடைச் சாமம் . 

( 11 - 15 ) நெரித்து வீட்டார் - அடுக்கடுக்காகப் பல கேள் வீ 
களைத் தொடர்ந்து கேட்டார் . 

( 16 - 20 ) அகல் வீர் - நீங்குவீர் , நைந்து - மனம் வருந்தி , 
விடாய் - களைப்பு , முழுத்துயில் - ஆழ்ந்த உறக்கம் . 


குறிப்புரை 


45 


( 21 - 25 ) மண்டு துயர் - மிக்க கவலை - வினைத்தொகை , உடை 
வன - தடுமாறுகின்றன . 

( 26 - 30 ) விற்பனர் - அறிவுடையோர் , வெள்கி - வெட்கப் 
பட்டு , காலைக் கதிர் - உதய சூரியன் . 

( 31 - 35 ) தழல் - நெருப்பு , இங்கிதம் - இன்பம் . 

( 36 - 40 ) விண் - ஆகாயம் . மூலத்தனிப் பொருள் - இறைவன் , 
மேலவர் - பெரியோர் , விரியும் ஒளி - எங்கும் நிறைந்த பேரொளி , 
ஞாலம் - உலகம் . 
( 41 - 47 ) நகையுறுத்தி - அழகுபடுத்தி , 

அழகுப்படுத்தி , மலர்ச்சி - புதிய 
அழகு , புவி - உலகம் . 


7. குயிலும் மாடும் 


( 1 - - ) துயில் - உ 

உறக்கம் , கோலம் - அழகு . மோட்டுக்கிளை 
உச்சிக் கொப்பு . 

( ti - 10 ) கிழக்காளை - வயது முதிர்ந்த காளை மாடு , ஆழமதி 
மிக்க கவனம் , வெகுண்டேன் - கோபம் கொண்டேன் , குமைந் 
தேன் - சீறினேன் . 

( 11 - 15 ) சூழ்ச்சி - தக்க உபாயம் , மோகப் பழங்கதை - 
காதல் கதை , நந்தி - காளை , 

( 16 - 20 ) காமன் - மன்மதன் , மூர்த்தி - தெய்வ வடிவுடை 
யான் , பொற்பு - அழகு , மேனியுறும் காளை உடல் கட்டுடைய 


ளை . 


( 21 - 25 ) கனம் மிகுந்தீர் - பெருமை மிகவும் உடையீர் , 
பொதி - மூடை , வானத்து இடி - மேகத்தில் தோன்றும் இடி 
முழக்கம் , 
( 25 - 30 ) கடுமோகம் - மிக்க காதல் , பார வடிவு 

பெரிய 
தோற்றம் , தீர நடை - கம்பீரமான நடை . 

( 31 - 35 ) சல்லித்துளிப் பறவை - மிகவும் இழிந்த பறவை , 
அல் இரவு , எற்றுண்டு - தாக்கப்பெற்று . முடை வயிறு 

நாற் 
றம் பிடித்த வயிறு . 

( 36 - 40 ) சீழ் - துர்நாற்றமுடைய இரத்தம் , நீசப்பிறப்பு 
இழிந்த பிறவி . 


-- 


46 


குயிற் பாட்டு 


( 4 ]. - 45 ) தராதரம் - உயர்வு தாழ்வு , வாதித்து - வாக்கு, 
வாதம் செய்து , அடியாள் 

அடியவளாகிய நான் . 


- 


H 


ம 


- 


( 46 - 50 ) கூனர் - கூன் விழுந்த கிழவர் . மதுர 
னிமையான சங்கீதம் , 
( 51 - 55 ) ஒலிடும் - சத்தமிடும் : கத்தும் , 

உண்ணி 

இரத் 
தத்தை உண்ணும் ஒரு வகைப் பூச்சி , மேவாது - பற்றாதவாறு , 
கான் - காடு , 
காடு , கழனி 

கழனி - வயல் . 
( 56 - ti0 ) தாள் பாதம் , தையல் 

எனை 

பெண் ணாகிய 
என்னை 


(61 - 65 ) சாரும் வழி - அடையும் வழி , மேலோர் - பிறப்பு , 
அறிவு முதலியவற்றால் மேம்பட்டோர் . 


{{ {5 - 70 ) காவலர் அரசர் , ஆசை வெட்கம் அறியாது 
என்பது பழமொழி , நேச உரை - அன்பு வார்த்தை , நெடிது 
உயிர்த்து - பெருமூச்சு விட்டு . பாழ் அடைந்த - பாழாய்ப்போன - 
கேட்டுக்குக் காரணமான , இன்பக்களி - காம மயக்கம் . 

( 71-75 ) பார் - உலகம் , கோட்டுப் பெருமரம் - கொம்புகளை 
யுடைய பெரிய மரம் . கா - சோலை , நான்முகன் - பிரமன் . 


ம 


76 - 80 ) காணரிய - அளவு காண முடியாத : காண + 
அரிய = காணரிய . 

காணரிய - தொகுத்தல் விகாரம் . 
( 81 - 85 ) உருளை - உருண்டை , அண்டம் உலகம் . 

( 86 - 90 ) ஞாலம் உலகம் . அனந்தம் - அளவில்லாதன , 
சமைத்து விட்டாய் - படைத்தாய் . 

( 91 - 95 ) தாலம் - உலகம் , கானாமுதம் கான + அமுதம் 
இசையமுது - தீர்க்கசந்தி . 

( 9 - 1.00 ) பூதங்கள் - நிலம் , நீர் , நெருப்பு , காற்று , வானம் 
யே ஐம்பெரும்பூதங்கள் , நயம் - இனிமை . 

( 101 - 105 ) செத்தை துன்பம் , மீட்டும் திரும்பவும் 
வன்னக்குயில் - அழகிய குயிற் பறவை . 

( 100 - 110 ) கானக்குயில் - கானம் + குயில் - காட்டுக் குயில் 
சை பாடும் குயில் . 


குறிப்புரை 


( 111 - 115 ) கரைத்தது 

உருகுமாறு செய்தது , மயல் 
காம மயக்கம் , புன் பறவை அற்பப்பறவை , காமவனல் 
காமத்தீ - உருவகம் . 

( 116 - 122 ) சொற்றை - பயனில்லாதது , வயிரிகள் - பகை 
வர்கள் வேட்கை 

விருப்பம் , கடுந்துயில் ஆழ்ந்த 
உறக்கம் . 


8 . தான்காம் நாள் 
( 1 - 5 ) நயவஞ்சனை - தந்திரமாக ஏமாற்றுதல் , வான் காதல் 
மிக்க விருப்பம் : உரிச்சொல் தொடர் . சதி - சூழ்ச்சி , போந்திட 
வருமாறு , சித்தத் திகைப்பு மனத்தடுமாற்றம் 

( 6- 10 ) எத்து குயில் - ஏமாற்றிய குயில் , தாழ்ச்சி - அவ 
மானம் . 

( 11-15 ) இருந்தொலை - நீண்ட தூரம் : ருமை + தொலை 
பண்புத்தொகை , துலங்கவில்லை - (தெரியவில்லை, உயர் மாடம் - மேல் 
மாடி . மேற்றிசை - மேற்குத்திக்கு . 

( 16 - 20 ) கடுகி - விரைந்து சென்று . 

( 21 - 25 ) மேனி உடல் , மேவாது 
அடைந்து . 

( 2 ) - 3 { } ) ஊறு இலாப் புள் - கவலையில்லாத பறவை , 
மதியிலி - அறிவில்லாதவன் , கொம்பர் - மரக்கொப்பு : கொம்பு 
என்பதன் மொழியிறுதிப் போலி . செவ்வனே - நன்றாக , பொன்னம் 
குழலின் - பொன் 

புல்லாங் 
சை போல 


போன்ற 


அழகிய 


குழவின் 


இரக்கங் 


( 31 - 35 ) குமைந்தேன் - மனம் கொதித்தேன் . புலைப்பாட்டு 
இழிவான பாட்டு . 

( 31 - 40 ) குறித்தேன் நினைத்தேன் , இளகி 
கொண்டு , 

( 41 - 45 ) பொய்ந்நீர் - பொய்யான கண்ணீர் . கடகடென -- 
விரைவாக : கடகட - இரட்டைக் கிளவி , வையம் - உலகம் , சித்த 
மோ - எண்ணமோ . 

( 46 - 50 ) அன்றில் - குருவியினத்தைச்சேர்ந்த சிறு பறவை : 
இவ்வினத்து ஆண் பெண் குருவிகள் ஒன்றைப் பிரிந்து மற் 
றொன்று வாழாது . நாண்மலர் - அன்று பூத்த பூ , சரண் - புகலி 


48 


குயிற் பாட்டு 


டம் , மதலை - குழந்தை , சிற்றுயீர் - சிறுமை + உயிர் : பண்புத் 
தொகை . 

( 51 - 55 ) வெந்தழல் - கொடிய நெருப்பு : வெம்மை + 
தழல் - பண்புத்தொகை , கூறுகிலேன் - தன்மை யொருமை எதிர்மறை 
வினை முற்று , பொதி மாடு - மூட்டை சுமக்கும் மாடு . 

( 56 - 60 ) உய்வேன் - பிழைப்பேன் , சுமை - பாரம் . 

( 51 - 66 ) வெவ்விதியே - கொடிய ஊழ்வினையே : வெம்மை + 
விதி - பண்புத்தொகை , வேந்தன் - தலைவனாகிய அரசன் , புல்லாக - 
அற்பமாக . 


9. முன் பிறப்பின் கதை மொழிதல் 


5 ) புகல்வது - சொல்லுவது , முடி நீள் பொதிய மலை 
உயர்ந்த சிகரத்தையுடைய பொதிய மலை . 


( 6 - 10 ) பரவினேன் 
மேதினி - உலகம் . 


துதித்தேன் , ஆதரித்து - விரும்பி , 


( 11 - 15 ) பிறிதாகி - வேறுபட்டு , சித்த நிலை - மன உணர்ச்சி , 
இது முதல் குயிலின் பழம் பிறப்பினை முனிவர் கூற்றாக அக் குயிலே 
கூறுகிறது . 


-- 


வளமான 


மன்மத 


- 


(( 16 - 20 ) வீறு - பெருமிதம் , கம்பீரம் ; வெந்தொழிலார் 
கொடிய வேட்டையாடும் தொழிலையுடைய வேடர் ; முந்தும் 
அழகு - முதன்மையான அழகு ; மூன்று தமிழ் நாடு - சேர சோழ 
பாண்டிய நாடுகள் . 
( 21 - 25 ) இணை - ஒப்பு : செழுங்கானம் 

காடு : 
செழுமை + கானம் பண்புத்தொகை ; 

காமன் கணை 
பாணம் , காமத்தை விளைப்பது . 

( 26 - 30 ) நித்தம் நாள் தோறும் , சித்தம் மனம் , 
தேமொழியே - தேன் போன்ற இனிய சொல்லையுடையாய் , மாலை 
யிட - மணமாலை சூட்ட , மையல் - காதல் மயக்கம் , சால - மிகவும் - 
உரிச்சொல் , சகிக்காமல் - பொறுக்க முடியாது . 

( 31 - 35 ) தேயம் எங்கும் - நாடு முழுதும் , வேடர் கோன் 
வேடர்கட்கு அரசன் - மொட்டைப் புலியன் என்பான் . 


- 


குறிப்புரை 


49 


. 


( 36) - 40 ) மொட்டைப் புலியனின் மூத்த மகன் நெட்டைக் 
குரங்கன் , நேரான - பொருத்தமான , தையல் - பெண் , கண்ணா 
லம் கலியாணம் , எண்ணப் பெருமகிழ்ச்சி - அளவில்லாத 
இன்பம் . 

( 41 - 45 ) உடம்பட்டான் - சம்மதித்தான் , ஆறிரண்டு பன் 
னிரண்டு , பாங்கா - அழகாக , பாவை - பாவை போன்ற பெண் : 
உவமையாகு பெயர் , அன்னியன் - அயலான் , மனம் புகைந்து 
உள்ளம் கொதித்து . 

( 46 - 50 ) நானா மொழி - நான்கு விதமான சொற்கள் , பல 
வார்த்தைகள் , காயும் சினம் - வருத்துகின்ற கோபம் , பெண்டு 
மனைவி . கட்டுப்படி - உலக வழக்கப்படி . 

( 51 - 55 ) மருமம் - சூழ்ச்சி , பேதம் - பகை , நாலிரண்டு 
மாதம் - எட்டு மாதம் . 

( 56 - 60 ) குயிலின் முற்பிறப்பில் வேடன் மகளாகப் பிறந் 
திருந்தபோது சின்னக்குயிலி என்பது அவள் பெயர் . 

( 61 - 65 ) மின்னற் கொடி - மின்னல் போன்ற ஒளியுடைய 
பூங்கொடி , வெல் வேந்தன் - பகைவரை வெல்லும் வல்லமை " 
வாய்ந்த அரசன் : வினைத்தொகை . 

( 66 - 70 ) தொகுத்து நின்று - கூட்டமாகக் கூடி 
வாழி - அசைச்சொல் , கரை கடந்து - எல்லை மீறி , மாமோகம் - பெருங் 
காதல் . 


1 


நின்று . 


14 


( 71 - 75 ) கண்ணொடு கண்ணிணை நோக்கொக்கின் வாய்ச் 
சொற்கள் , என்ன பயனும் இல - திருக்குறள் கருத்தை ஓப்பு 
நோக்குக : ஆவி கலந்து விட்டீர் ஈருடல் ஓருயிர் ஆகி விட்டீர் , 
சுடர்க் கோலம் - ஒளி வாய்ந்த அழகு , ஆழி அரசன் - ஆணைச் 
சக்கரம் ஏந்திய அரசன் . 

( 76- 30 ) வஞ்சித் தலைவன் - சேர நாட்டின் தலைநகராகிய 
வஞ்சியில் வாழும் அரசனாகிய சேரன் , விந்தை அழகு - வியக்கத் 
தக்க அழகு , இசைக்க - சொல்ல . 

( 81 - 85 ) அரண்மனை - அரசர் மாளிகை , தன்னிகரில்லாதார் - 
தனக்கு ஒப்பாவார் இல்லாத உயர்ந்த அழகுடையார் . வேண் 
டேன் - விரும்ப மாட்டேன் . 

( 86 - 90 ) அடற் சிங்கம் - வலிமை வாய்ந்த சிங்கம் , குழீ 
முயல் - புதரில் வாழும் முயல் , திறல் - வலிமை , பத்தினி - கற்பு 


50 


குயிற் பாட்டு 


மனைவி , 


- 


டையவள் , பார்வேந்தர் - நாடாளும் அரசர் , நத்தி - விரும்பி , 
விலைமகள் - தாசிப் பெண் , பொன்னடி - பொன் போன்ற பாதம் 
உவமைத் தொகை . 

( 91 - 95 ) கலக்கம் - துயரம் , மிஞ்சும் - பெருகும் , விழி 
குறிப்பு - கட்பார்வை , பளிச்சென்று - விரைவாக , திடீரென்று 

( 96 - 100 ) காமியர் - காம வெறி கொண்டோர் , நெறி ஏது 
முறை என்ன உண்டு , காமத்திற்குக் கண்ணில்லை என்பது 
பழமொழி , புத்தமுது - புதிய அமுதம் போன்றவளே ; புதுமை + 
அமுது - அடையடுத்த உவமையாகு பெயர் , மனையாட்டி 
அரசாணி - அரசி . 

( 101 - 105 ) துணை வாழ்க்கைத் துணைவி , ஐயுறுதல் 
சந்தேகப்படுதல் . 

( 106 - 1.0 ) வேதநெறி - வைதிகச் சடங்கு முறை , வலக்கை 
தட்டி வாக்களித்தல் - வலது கையில் அடித்து சத்தியம் செய்தல் . 
பூரிப்பு - மன மகிழ்ச்சி , வாரிப் பெருந்திரை - கடல் வெள்ளம் . 

( 111 - 115 ) திண்டோள் திண்மை + தோள் - வலிமை 
வாய்ந்த தோள் , இதழில் தேன் பருகல் - உதட்டில் ஊறும் 
எச்சிலாகிய வாயமுதம் உண்ணுதல் . 

( 116 - 120 ) ஆரத் தழுவி - இறுக அணைத்து , 
இதழ் - கொவ்வைக் கனி போன்று சிவந்த மெல்லிய உதடு , 
கூத்து - விளையாட்டு , குதூகலம் - மகிழ்ச்சி . 
( 121 - 125 ) ஆத்திரம் - ஆசை , 

மணக்கி விட்டாள் 
கெடுத்து விட்டாள் . 

( 126 - 130 ) நிச்சயதாம்பூலம் - திருமணத்திற்கு முன் உறுதி 
செய்து கொள்வது ; சிறுக்கி - இளம் பெண் , பேதகம் - மாறு 
பாடான செயல் , மனதில் எழுகின்ற தீ - கோபம் . 

( 131 - 135 ) தோப்பு - மரத்தொகுப்பையுடைய சோலை , 
ஈரிரண்டு பாய்ச்சல் - நான்கு குதி , நீரோடும் மேனி - வியர்வை 
சிந்தும் உடம்பு , நெருப்போடுங்கண் கோபத் தீப் பறக்கும் கண் . 

( 136 - 140 ) எட்டி நிற்கும் செய்தி - தூரத்தில் நிற்கும் 
செயல் , ஆர்ந்திருக்கும் செய்தி - கூடியிருக்கும் செயல் . 

( 141 - 145) இருவர் - பாடனும் குரங்கனும் , மற்றவன் - 
குரங்கன் , தேவர் சுகம் - தேவர் உலக இன்பம் போன்ற இன்பம் . 


